L, 11] கொரிந்தியர்‌ 


புத்தகம்‌ - 15 


வேத பாடசாலை 

67, பராக்கா ரோடு 
கீழ்ப்பாக்கம்‌ 

சென்னை - 600 010. 


Iand II Corinthians 
Booklet - 13 
Tamil 


© IBL 
2004 


Cover Credit : Cynthia Kingston 
Printed by . 


For additional booklets write to: 
India Bible Literature, 

67, Beracah Road, Kilpauk, 
Chennai - 600 010. 


Ph: 26425166 Fax: 26428298 
E-mail: ibl.maa@iblchennai.org 


அதிகாரம்‌ 1 


கொரிந்தியருக்குப்‌ பவுல்‌ எழுதின நிருபத்தின்‌ 
மீதான ஒரு சிறிய ஆய்வு 


இயேசுகிறிஸ்துவினுடைய சபைகளின்‌ வரலாற்றில்‌, பவுல்‌ 
மாபெரும்‌ மிஷனரியாகவும்‌ சபை நிறுவனராகவும்‌ செய்த ஊழியத்தில்‌ 
அவர்‌ தோற்றுவித்த சபைகளுக்கு எழுதின மேய்ப்பருக்கான நிருபங்களில்‌ 
முதலில்‌ கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம்‌ ஒரு சிறந்த நிருபமாகத்‌ 
திகழ்கிறது. அவர்‌ ரோமருக்கு எழுதின நிருபம்‌ அவர்‌ ஒருபோதும்‌ 
சந்தித்திராத விசுவாசிகளுக்கு (ரோமாபுரியார்‌ பொதுவாக விரிவாக 
எழுதப்பட்ட ஒரு இறையியல்‌ வாதம்‌. அது ஒரு மாபெரும்‌ சிறப்பான 
இறையியல்‌ படைப்பு. தெய்வீக அருளால்‌ ஏவப்பட்டெழுதிய அவருடைய 
அநேக நிருபங்கள்‌ ஒரு ஆயரின்‌ கண்ணோட்டத்தில்‌ சபைகளுக்கு 
எழுதப்பட்டவை. அச்சபைகளில்‌ நிலவிய குறிப்பிட்ட பிரச்சினைகளைச்‌ 
சீர்படுத்துவதற்காக அவர்‌ எழுதிய நிருபங்களில்‌ முதலாவதாக 
கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம்‌ ஒரு எடுத்துக்காட்டான நிருபமாகும்‌. 


பிரச்சினைகளை சீர்ப்படுத்துகின்ற நிருபப்‌ பகுதி (அதி. 1-2) 


பவுல்‌, அவருடைய இரண்டாவது மிஷனரி பயணத்தின்போது 
கொரிந்துவில்‌ சபையை நிறுவினார்‌ (நடபடிகள்‌ 18). பிறகு எபேசுவிலிருந்த 
32 ஆண்டுகளில்‌ சில நாட்கள்‌ கொரிந்து சபைக்கு இரண்டாம்‌ முறை 
செல்லமுடிந்தது. இரண்டாம்‌ முறை சென்றபோது பவுல்‌ தான்‌ அங்கில்லாத 
நாட்களில்‌ சபைக்குள்‌ நுழைந்துவிட்ட பிரச்சினைகளைக்‌ கூறினர்‌. பவுல்‌ 
கொரிந்தியருக்கு எழுதின முதல்‌ நிருபத்தில்‌ இந்தப்‌ பிரச்சினைகளைச்‌ 
சிர்ப்படுத்துவது எவ்வாறென்று எழுதினார்‌. 

கொரிந்து விசுவாசிகளுக்கு நிறையப்‌ பிரச்சினைகளிலிருந்த 
போதிலும்‌ அவர்களை, “இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ பரிசுத்தமாக்கப்‌ 
பட்டவர்களாயும்‌” “பரிசுத்தவான்‌ ௧ளாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும்‌”” 
பவுல்‌ அங்கீகரித்தார்‌ (1-2). அவர்‌ இந்த நிருபத்தை எழுதியிருக்கிற 
முறையிலிருந்து “பரிசுத்தமாக்கப்படுவது'” என்ற வார்த்தையின்‌ பொருளை 


நாம்‌ அறிந்துகொள்ளலாம்‌. அதற்கு அகராதியின்படி “தனியாய்ப்‌ பிரித்து 
வைப்பது” என்று பொருளாகும்‌. பரிசுத்தவான்கள்‌ என்பவர்கள்‌ 
பரிபூரணமானவர்களல்ல, ஆனால்‌ கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுவதற்காக 
பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்‌. இச்சபையில்‌ முக்கியமான மக்களை 
கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசத்தில்‌ நடத்தினவரான பவுல்‌, 
கொரிந்தியர்கள்‌ கிறிஸ்துவை பூமியில்‌ பிரதிபலிப்பவர்களாக 
அழைக்கப்படடவர்களானபடியினால்‌, சரியான வழியில்‌ அவர்கள்‌ 
வாழ்வதை அவர்களுக்குப்‌ போதிக்கும்‌ பணியை தாமே எடுத்துக்கொண்டார்‌. 


கொரிந்தியருக்கு எழுதின முதலாம்‌ நிருபத்தின்‌ முதல்‌ 
பதினொரு அதிகாரங்கள்‌ சபையில்‌ உள்ள குறிப்பிட்ட பிரச்சினைகளைப்‌ 
பற்றியது. கொரிந்து பட்டணத்தில்‌ தனிநபர்களையும்‌, சபைகளையும்‌ 
அவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சியையும்‌, சாட்சியையும்‌ தடை 
செய்துகொண்டிருந்த காரியங்களையும்‌ கூறுகின்றது. கொரிந்து சபையில்‌ 
பவுல்‌ தெரிந்து கொண்ட பிரச்சினைகளையும்‌, அவைகளுக்கு அவரளித்த 
தீர்வுகளையும்‌ ஆராய்ந்து பார்த்தால்‌, இருபத்தொன்றாம்‌ நூற்றாண்டு 
சபைகளிலும்‌ அதே பிரச்சினைகள்‌ காணப்படும்போது அவைகளை 
எவ்வாறு சந்திப்பது என்ற தெளிவை நாம்‌ பெறமுடியும்‌. 


குலோவேயாளிடமிருந்து பவுல்‌ தெரிந்துகொண்ட பிரச்சினைகள்‌ 


குலோவேயாளின்‌ வீட்டுச்சபையிலிருந்து பவுல்‌ தெரிந்து கொண்ட 
பிரச்சினைகளாவன: சபைக்குள்‌ பிரிவினைகள்‌, ஒழுக்கநெறிக்கேடு; 
கொரிந்தியர்‌ ஒருவர்‌ மீதொருவர்‌ நீதிமன்றங்களில்‌ வழக்குத்தொடுத்தது. 

பவுல்‌ சபையிலுள்ள பிரச்சினைகளைப்‌ பற்றிய தகவல்களை 
பெற்றது எப்படியென்று கொரிந்து சபைக்கு கூறிய விதம்‌ சபைப்‌ 
போதகர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. 1 கொரிந்தியர்‌ 1:11ல்‌ 
“ஏனெனில்‌, என்‌ சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள்‌ 
உண்டென்று குலோவேயாளின்‌ வீட்டாரால்‌ உங்களைக்‌ குறித்து எனக்கு 
அறிவிக்கப்பட்டது” என்று நாம்‌ வாசிக்கிறோம்‌. குலோவேயாளின்‌ 
வீட்டுச்சபையிலிருந்து, அவர்‌ தகவல்‌ தெரிந்து கொண்டார்‌ 
என்று கூறியதின்மூலம்‌ உள்ளூர்‌ சபையிலுள்ள சில மக்களுடைய 
பிரச்சினைகள்‌ பற்றித்‌ தகவலளிப்பவர்களின்‌ பெயர்‌ அறிவிக்கப்பட 
வேண்டும்‌ என்று பவுல்‌ யோசித்தார்‌ என்று அறிகிறோம்‌. 


சபை மக்கள்‌ யாரைப்பற்றியாவது ஆயரிடம்‌ கூறவிரும்பினால்‌ 
எப்படி அல்லது யாரால்‌ ஆயருக்குத்‌ தகவல்‌ கொடுக்கப்பட்டதென்பதை 
ஆயர்‌ சொல்லிவிடக்கூடாது என்ற நிபந்தனையுடன்‌ இப்போது அவரிடம்‌ 
செல்கின்றனர்‌, பவுல்‌ அதை அனுமதிப்பதில்லை. சபையிலுள்ள சில 
மக்களைப்பற்றி அவர்‌ வெறுமையான அவதூறுகளைக்‌ கூறவில்லை 


யென்றும்‌, மாறாக அதற்காக அவர்களைக்‌ கண்டிக்கவும்‌, திருத்தவும்‌, 
பிரச்சினையைத்‌ தீர்ப்பதற்கு ஏதாவது ஆக்கபூர்வமாக செய்யவும்‌ தான்‌ 
எழுதுவதாகக்‌ காட்டினார்‌. தகவலளிக்கின்ற சபைமக்கள்‌ தங்கள்‌ 
பெயரைக்‌ கூறப்பிரியப்படாதபோது பவுல்‌ அவைகளை வதந்தி என்று 
கருதினார்‌; அப்படிப்பட்ட செய்திகளுக்கு அவர்‌ ஊக்கமளிக்கவில்லை. 


சபையிலிருந்த பிரிவினைப்‌ பிரச்சினைகள்‌ (அதி. 1 - 4) 


கொரிந்து சபைமக்கள்‌ தங்களுக்குப்‌ பிரியமான ஆயரைப்‌ 
பின்பற்றி, சபையிலுள்ள மற்ற ஆயர்களின்‌ தலைமைத்துவத்தை 
ஒப்புக்கொள்ள மறுத்ததால்‌, அடிப்படையிலேயே அவர்கள்‌ பிரிந்திருந்தனர்‌. 
பவுல்‌ தான்‌ சபையை நிறுவிய ஆயர்‌; அவர்‌ பதினெட்டு மாதங்கள்‌ 
இச்சபையை மேற்பார்வை செய்தார்‌: அந்நாட்களில்‌ அவர்‌ பெரிய 
சிந்தனையாளர்களில்‌ ஒருவராகக்‌ கருதப்பட்டார்‌. கொரிந்து பட்டணம்‌ 
சிறந்த சிந்தனைக்‌ கலாச்சாரத்தின்‌ பிரதிநிதியாகத்‌ திகழ்ந்து 
கொண்டிருந்தபடியால்‌, கொரிந்து விசுவாசிகள்‌ அவர்தான்‌ தங்களுடைய 
உண்மையான தலைவரென்று அவரைச்சுற்றி அணிவகுத்தனர்‌. நம்முடைய 
கலாச்சாரத்தில்‌ இன்றைய நாட்களில்‌ புகழ்வாய்ந்த ஒரு பல்கலைக்‌ 
கழகத்தைக்‌ கொண்ட ஒரு சபைபோல நகரத்தை யோசித்துப்‌ பாருங்கள்‌. 
அப்படிப்பட்ட அந்த நகரத்தில்‌ கொரிந்து சபை விளங்கியது. 


அப்பொல்லோ என்பவன்‌ கொரிந்துவில்‌ நாவன்மைமிக்க 
பேச்சாளனாகக்‌ கருதப்பட்டான்‌. அவனுடைய பேச்சுத்திறன்‌ முதலாம்‌ சபை 
மக்கள்‌ அநேகரால்‌ சிறப்பாகக்‌ கருதப்பட்டது. “கொரிந்துவில்‌ பேசுபவர்கள்‌ 
போலப்‌ பேசுவது” என்ற வழக்குச்சொல்‌, நாவன்மையின்‌ மீது கொரிந்திய- 
கிரேக்க கலாச்சாரம்‌ வைத்திருந்த அளவுக்கதிகமான மதிப்பைக்‌ 
காட்டுகின்றது. 


இன்னொருபுறம்‌ சபையில்‌ குறைந்த படிப்புள்ள மக்கள்‌ 
படிப்பில்லாத அப்போஸ்தலன்‌ பேதுருவுக்கு மிக்க மரியாதை 
கொடுத்தனர்‌. விசுவாசிகளின்‌ மத்தியில்‌ இப்படிப்பட்ட பாரபட்சமற்ற 
ஆதரவு தலைவர்களைச்‌ சுற்றி வந்ததை இந்த நிருபத்தின்‌ முதல்‌ 
நான்கு அதிகாரங்களில்‌ பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌. 
சபையிலிருந்த ஒழுக்கநெறிக்கேட்டின்‌ பிரச்சினை (அதி. 5) 


கொரிந்து சபையில்‌ ஒருவன்‌ அவனுடைய தகப்பனாருடைய 
மனைவியுடன்‌ வெளிப்படையாக வாழ்ந்து கொண்டிருந்தான்‌. இது சபையில்‌ 
அநேகருக்குத்‌ தெரிந்திருந்தாலும்‌ அவனுடைய ஒழுக்கநெறிகேடான 
செயலைத்‌ திருத்துவதற்கு அவர்கள்‌ ஒரு நடவடிக்கையையும்‌ 
எடுக்கவில்லை. விசுவாசிகளின்‌ செயல்பாடற்ற இந்நிலையை பவுல்‌ 


ஜந்தாம்‌ அதிகாரத்தில்‌ குறிப்பிட்டு, அவனை சபையிலிருந்து தள்ளிப்‌ 
போடும்படி அவர்களை அறிவுறுத்துகிறார்‌. பவுலுடைய அறிவுரைகளை 
அவர்கள்‌ பின்பற்றியதை கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம்‌ நிருபம்‌ 
உறுதி செய்கிறது. பவுல்‌ அந்த மனிதனை மீண்டும்‌ சபை ஐக்கியத்தில்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளும்படி அறிவுறுத்துகிறார்‌ (2 கொரிந்தியர்‌ 2:4-8). 
விசுவாசிகள்‌ மற்ற விசுவாசிகள்‌ மீது வழக்காடும்‌ பிரச்சினை (அதி. 6) 


இயேசுவைப்‌ பின்பற்றுபவர்களுக்கிடையில்‌ பிரச்சினைகள்‌ 
இருந்தாலும்‌, கொரிந்தியர்‌ அவைகளைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளும்படி 
பரிசுத்த ஆவியானவரைப்‌ பெற்றிராத நீதிபதியிடமும்‌ நீதிமன்றத்துக்கும்‌ 
செல்வதை பவுல்‌ வன்மையாகக்‌ கண்டிக்கிறார்‌. சபை மக்களுக்குள்‌ 
வாழ்கின்ற பரிசுத்த ஆவியானவர்‌, அவர்களுடைய பிரச்சினைகளைத்‌ 
தீர்த்திட அவர்களுக்கு உதவிசெய்வார்‌ என்பது பவுலுடைய வாதம்‌. 
ஆன்மீகமற்ற, சமயப்‌ பற்றற்ற நீதிபதியைக்‌ காட்டிலும்‌, பரிசுத்த 
ஆவியானவரைப்‌ பெற்றிருக்கின்ற ஆனால்‌ சபையில்‌ அற்பமாய்‌ 
எண்ணப்படுகிறவர்கள்‌ பிரச்சினைகளைத்‌ தீர்த்துவைக்க அதிகமாகத்‌ 
தகுதியுடைவர்கள்‌ என்று பவுல்‌ மறைமுகமாக ஏளனத்துடன்‌ கூறுகிறார்‌. 
தம்முடைய கருத்தை வலியுறுத்தவே இப்படி ஏளனமாகப்‌ பேசுகிறார்‌. 
ஒரு விசுவாசியை நீதிமன்றத்துக்கு கொண்டுசென்று அதனால்‌ 
சமுதாயத்தில்‌ கிறிஸ்துவின்‌ பெயரைக்‌ கெடுப்பதைவிட இழப்பைப்‌ 
பொறுத்துக்கொள்ளும்படி விசுவாசிகளுக்கு அறிவுரை கூறுகிறார்‌. 


பவுல்‌, தேவனால்‌ ஏவப்பட்டு எழுதிய அறிவுரைகள்‌ இன்று ரோமக்‌ 
கத்தோலிக்க சபையாரால்‌ “ அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்கள்‌” (8௦ La) 
என்றழைக்கப்படுகின்ற சூழ்நிலைக்கு அஸ்திபாரமாக அமைந்தன. பல 
விசுவாசிகள்‌ பெருநஷ்டமடைந்தாலும்‌, அவர்களுடைய பிரச்சினைகளை 
நீதிமன்றத்துக்குக்‌ கொண்டு செல்வதைத்‌ தடுக்க இந்த அறிவுரைகள்‌ 
வழிகாட்டியிருக்கின்றன. 


கொரிந்தியர்‌ பவுலிடம்‌ கேட்ட வினாக்கள்‌ 
திருமணத்தைக்‌ குறித்த வினாக்கள்‌ (அதி. 7) 

பவுல்‌, “நீங்கள்‌ எனக்கு எழுதின காரியங்களைக்‌ குறித்து” 
என்று குறிப்பிட்டு ஏழாம்‌ அதிகாரத்தைத்‌ துவங்குகிறார்‌. கொரிந்து 
சபையிலிருந்த பிரச்சினைகள்‌ பற்றி அப்போஸ்தலனான பவுலுக்குக்‌ 
கிடைத்த தகவல்களின்‌ இரண்டாவது மூலாதாரத்தை இது 
வெளிப்படுத்துகிறது. இந்த சபை அனுப்பிய கடிதத்தில்‌ எழுப்பப்பட்டிருந்த 
முதல்‌ பிரச்சினை திருமணத்தைப்‌ பற்றியதாகும்‌. திருமணத்தைக்‌ 
குறித்து இந்த சபை எழுப்பிய வினாக்களுக்கு, வேதாகமத்தின்‌ இந்தப்‌ 
பெரிய அதிகாரம்‌ பவுலுடைய பதிலைக்‌ கொடுக்கிறது. 


6 


வேதாகமத்தின்‌ அண்மைக்கால மொழிபெயர்ப்புகள்‌ இந்த 
அதிகாரத்தைப்‌ பல பத்திகளாகப்‌ பிரிக்கின்றன. ஒவ்வொரு பத்தியும்‌ 
திருமணத்தைப்பற்றி எழுப்பப்பட்ட ஒவ்வொரு கேள்விக்கும்‌ பதிலாக 
அமைந்திருக்கிறது. அந்தப்‌ பதில்களைப்‌ படித்துப்பார்த்தால்‌, கேள்வி 
என்னவாயிருந்திருக்கும்‌ என்று நீங்கள்‌ முடிவுசெய்யலாம்‌. பவுலுடைய 
பதில்களெல்லாம்‌, “இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தினிமித்தம்‌” 
என்று இருபத்தாறாம்‌ வசனத்தில்‌ இருக்கிற வார்த்தைகளின்‌ அடிப்‌ 
படையில்‌ கருதப்படவேண்டும்‌. இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பம்‌ 
என்பது அப்பொழுது சபை துன்புறுத்தப்பட்டதைக்‌ குறிக்கும்‌. இந்த 
அதிகாரத்திலுள்ள பவுலின்‌ அபிப்பிராயங்கள்‌ சபை துன்புறுத்தப்பட்ட 
காலத்துக்கும்‌ பொருந்துகிறது. இதனால்தான்‌ பவுல்‌, தனியாயிருப்பவன்‌ 
தனியாகவே இருந்துவிடலாமென்றும்‌, அப்படியிருந்துவிட்ட பிறகு 
ஸ்திரீயைத்‌ தொடாமலிருக்கிறது மனிதனுக்கு நல்லது என்றும்‌ கூறுகிறார்‌. 


இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பம்‌ ஒருபுறமிருக்க, 
தனியாயிருப்பவர்கள்‌ கர்த்தருக்கான காரியங்களில்‌ அதிக சிரத்தை 
காட்ட முடிகிறதென்றும்‌, திருமணமானவர்கள்‌ மனைவியையும்‌ 
கவனிக்க வேண்டியிருக்கிறது என்றும்‌ கூறுகிறார்‌. கடைசிப்‌ பத்திகளில்‌ 
பவுல்‌ விவாகமில்லாமையைப்‌ பற்றி எழுதுகிறார்‌. அதை ஒரு 
பாக்கியம்‌ என்று வர்ணிக்கிறார்‌. 

என்றாலும்‌, இந்த விசுவாசிகள்‌, திருமணம்‌ செய்தாலும்‌ அல்லது 
தனித்திருந்தாலும்‌ திருப்தியோடிருக்க உற்சாகப்படுத்துகிறார்‌. தவறான 
சூழ்நிலைகளைச்‌ சந்திப்பதை விட இதுவே மேல்‌ என்கிறார்‌. விவாக 
மில்லாமலிருப்பது ஒரு பாக்கியம்‌ என்று பவுல்‌ உறுதி கூறுகிறார்‌. 


பலவீனமுள்ள சகோதரன்‌ (அதி. 8 - 10) 


விசுவாசிகள்‌, விக்கிரகங்களுக்குப்‌ படைக்கப்பட்ட மாம்சத்தை 
புசிப்பது சரியா அல்லது தவறா என்பதைக்‌ தெரிந்துகொள்வதற்கு 
கொரிந்துவிலுள்ள அநேக விசுவாசிகள்‌ முயற்சி செய்து கொண்டிருந்தனர்‌. 
பவுல்‌ இந்த நிருபத்தின்‌ 8, 9, 10 அதிகாரங்களில்‌ இதைக்‌ குறித்து 
எழுதினார்‌. விக்கிரகங்களுக்குப்‌ படைக்கப்பட்ட மாம்சத்தைப்‌ புசிப்பது 
இன்னொரு விசுவாசிக்கு இடறலை உண்டுபண்ணுமென்றால்‌ அதைப்‌ 
புசிக்கலாகாது என்று பவுல்‌ கூறுகிறார்‌. ஆனால்‌ விக்கிரகத்துக்குப்‌ 
படைக்கப்பட்ட மாம்சத்தைப்‌ புசிப்பது ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை 
விட்டுக்‌ கொடுப்பதாகாது. ஏனெனில்‌ “உலகத்திலே விக்கிரகமானது 
ஒன்றுமில்லையென்றும்‌ ஒருவரேயன்றி வேறொரு தேவன்‌ இல்லை 
யென்றும்‌ அறிந்திருக்கிறோம்‌'” (8:4). 


“ஆகிலும்‌ இந்த அறிவு எல்லாரிடத்திலும்‌ இல்லை”; சிலர்‌ 


பலவீனமாயிருப்பதால்‌ இந்த மாம்சத்தில்‌ விக்கிரக ஆராதனையுடன்‌ 
அருவருப்பான ஒழுக்கநெறிக்கேடும்‌ சேர்ந்திருக்கிறது என்று எண்ணி அந்த 
மாம்சத்தைப்‌ புசிக்கமுடியாதிருக்கின்றனர்‌. இதில்‌ எது சரி அல்லது எது 
தவறு என்பதல்ல கேள்வி. அந்தப்‌ பலவீனமுள்ள சகோதரனை நீங்கள்‌ 
எவ்வளவு நேசிக்கிறீர்கள்‌ என்பதுதான்‌ கேள்வி. கிறிஸ்து மாம்ச உணவை 
அவனுக்காக விட்டுவிடுமளவுக்கு அவனை நீங்கள்‌ நேசிக்கிறீர்களா? 


பவுல்‌ பரிசுத்தமாக்கப்படுதலைப்‌ பற்றிய “நிச்சியிக்க முடியாத 
காரியங்களைக்‌ குறித்து” மூன்று குறிப்புகளை பொருத்திப்பார்க்க 
வேண்டுமெனக்‌ கூறி இந்த நிருபத்தின்‌ இப்பகுதியை முடிக்கிறார்‌. 
கிறிஸ்துவுக்காக பிரிக்கப்பட்டவர்களென்று அழைக்கப்படுகிற 
விசவாசிகளாக நாம்‌ எதைச்‌ செய்யலாம்‌ அல்லது செய்யக்கூடாது என்று 
வேதாகமத்தில்‌ தெளிவாகக்‌ கூறப்படாதவைகளையே நான்‌ நிச்சயிக்க 
முடியாதவை என்று கூறுகிறேன்‌. அந்த மூன்று குறிப்புகள்‌:- 

1. எல்லாவற்றையும்‌ தேவனுடைய மகிமைக்கென்று 
செய்யவேண்டும்‌. 


2. இரட்சிக்கப்படாதவர்களை இரட்சிக்கப்படும்படி உதவி 
செய்வதும்‌, பலவீனமுள்ள சகோதரரை பெலப்படுத்துவதுமான 
காரியங்களைச்‌ செய்யுங்கள்‌. 


3. உங்களுடைய சொந்த இலாபத்தைத்‌ தேடாதீர்கள்‌. 
சபையில்‌ பெண்களின்‌ பங்கு (அதி. 11) 


பவுல்‌, 11:1-22ல்‌ பெண்களுக்கு ஆடவனுடனும்‌ தேவனுடனும்‌ 
இருக்கவேண்டிய நிலையைக்‌ குறித்து எழுதுகிறார்‌. பெண்கள்‌ ஜெபம்‌ 
பண்ணும்போதும்‌, தீர்க்கதரிசனம்‌ சொல்லும்போதும்‌ அவர்களுடைய 
தலைகளை முக்காடிட்டுக்கொள்ளவேண்டும்‌; ஆடவர்‌ தலைகளை 
மூடிக்கொள்ளாமலிருக்க வேண்டும்‌ என்ற கட்டளைகளைக்‌ கொடுப்பது, 
பெண்கள்‌ சபைக்கூட்டங்களில்‌ ஜெபிப்பதையும்‌, தீர்க்கதரிசனம்‌ 
உரைப்பதையும்‌ குறிக்கிறது. 

பெண்கள்‌ சபைக்கு வரும்போது தொப்பி அணிந்து வருமாறு 
இந்தப்‌ பகுதி கூறவில்லை. இன்றும்‌ உலகத்தின்‌ அந்தப்‌ பகுதியிலிருக்கிற 
பெண்கள்‌ முக்காடிட்டுக்‌ கொள்வது கலாச்சார அடிப்படையிலான வழக்கம்‌. 
விசுவாசியாகிய ஒரு பெண்‌ இனி தான்‌ முக்காடிட்டுக்‌ கொள்ள 
வேண்டியதில்லை என்று முடிவு செய்தால்‌ அவள்‌ அவளுடைய கணவனை 
கனவீனம்‌ பண்ணுகிறாள்‌ என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. அந்தக்‌ கலாச்சாரத்தில்‌ 
விலைமாதர்கள்‌ தங்கள்‌ தலைகளுக்கு முக்காடிட்டுக்கொள்ளவில்லை 
என்பதும்‌ தலைமுடியை குட்டையாக வெட்டிக்கொண்டனர்‌ என்பதும்‌ 


பவுல்‌ கூறுகின்ற இரண்டாவது கலாச்சாரக்‌ காரணமாகும்‌. ஆகவே 
பவுல்‌ ஒரு பெண்‌ தலைமுடியை சிறியதாக வெட்டிக்‌ கொள்வது 
(உங்கள்‌ கலாச்சாரப்படி) அவமானமென்றால்‌ அவள்‌ தனது முடியை 
நீளமாக வைத்துக்கொள்ள வேண்டுமென எழுதுகிறார்‌. அப்படிக்‌ கலாச்சார 
நியதி எதுவுமில்லையெனில்‌, ஒரு பக்திசார்ந்த பெண்‌ தன்‌ தலை 
முடியை சிறிதாக வெட்டிக்கொள்வதற்கு சுதந்தரம்‌ உண்டு என்பது 
தெரிகிறது. 


பவுல்‌, “ஒவ்வொரு புருஷனுக்கும்‌ கிறிஸ்து தலையாயிருக்கிறா 
ரென்றும்‌, ஸ்திரீக்குப்‌ புருஷன்‌ தலையாயிருக்கிறானென்றும்‌, கிறிஸ்து 
வுக்குத்‌ தேவன்‌ தலையாயிருக்கிறாரென்றும்‌...” கூறி இதை முடிக்கிறார்‌ 
(1 கொரிந்தியர்‌ 11:3). 
கர்த்தருடைய பந்தியை அசட்டை செய்வது (அதி. 11) 

பவுல்‌ 11-23-34ல்‌ கர்த்தருடைய பந்தியைக்‌ குறித்த 
முக்கியத்துவத்தைக்‌ கொரிந்து விசுவாசிகளுக்கு நினைவூட்டுகிறார்‌. 
கர்த்தருடைய பந்திக்கு வருபவர்கள்‌ தங்கள்‌ இருதயங்களை முன்ன 
தாகவே ஆயத்தப்படுத்த வேண்டியதையும்‌ அப்படியில்லாவிட்டால்‌ ஏற்படும்‌ 
கேடான விளைவுகளையும்‌ வலியுறுத்தினார்‌. பவுல்‌, விசுவாசி ஒருவன்‌ 
தன்னைத்‌ தானே சோதித்தறிந்து பின்னரே கர்த்தருடைய பந்திக்கு வர 
வேண்டுமெனவும்‌, இந்தப்‌ பந்திக்குப்‌ பாத்திரமாய்‌ வரவேண்டு 
மெனவும்‌ எழுதினார்‌. அபாத்திரமாய்‌ பந்திக்கு வருகிறவனுக்கு 
அபாயகரமான பின்விளைவுகள்‌ ஏற்படலாமென பவுல்‌ எழுதியதால்‌, 
அநேகர்‌ இந்தப்‌ பந்திக்கு வருவதற்கு தங்களை அபாத்திரரெனக்‌ 
கருதுகின்றனர்‌. பந்திக்கு வருவதற்கு பாத்திரன்‌ என்பது போல 
ஒன்றுமில்லை. கர்த்தருடைய பந்தி கர்த்தருடைய பாத்திரத்தன்மையைக்‌ 
கூறுகிறது. “அபாத்திரமாய்‌” இந்தப்‌ பந்திக்கு வரக்கூடாதென்று 
கொரிந்தியரை பவுல்‌ எச்சரிக்கிறாரென்பது இதற்கு சரியான விளக்கமும்‌ 
செயல்பாட்டு முறையுமாகும்‌. 


நிருபத்தில்‌ ஆக்கபூர்வமான பிரிவு (1 கொரிந்தியர்‌ 12 - 16) 


சீர்ப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட இந்த நிருபத்தின்‌, இறுதி 
நான்கு அதிகாரங்கள்‌ ஆக்கபூர்வமான செயல்களைப்‌ பற்றிய பிரிவாகும்‌. 
இந்த அதிகாரங்களில்‌ பவுல்‌ தேவனால்‌ ஏவப்பட்டெழுதின விதி 
முறைகள்‌ இந்த நிருபத்தில்‌ சீர்ப்படுத்தும்‌ பிரிவில்‌ சுருக்கமாகக்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ பிரச்சினைகளுக்குத்‌ தீர்வாகும்‌. பவுல்‌ இந்தப்‌ பகுதியை, 
“அன்றியும்‌, சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களைக்குறித்து நீங்கள்‌ 
அறியாதிருக்க எனக்கு மனதில்லை...” என்று ஆரம்பிக்கிறார்‌. அவர்‌ 
கூறுகின்ற ஆவிக்குரிய காரியங்கள்‌: ஆவியின்‌ வரங்கள்‌; சபையின்‌ சரீர 


வாழ்வு; அன்பு, சபை கூடும்போது ஆவியின்‌ கிரியைகள்‌; நரூபிக்கப்பட்ட 
உயிர்த்தெழுதல்‌, உண்மையான உக்கிராணத்துவம்‌ ஆகியவைகள்‌. 


கொரிந்து சபையிலிருந்த அனைத்துப்‌ பிரச்சினைகளையும்‌ பவுல்‌ 
கூறிய முறையை 1 முதல்‌ 11 வரையிலான அதிகாரங்கள்‌ விளக்குகின்றன. 
அவர்கள்‌ விசுவாசிகளாயிருந்தும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ அவர்களில்‌ 
வாசமாயிருந்தும்‌ இன்னும்‌ அவர்கள்‌ அநேக மாம்ச இச்சைகளிலும்‌ 
சச்சரவுகளிலும்‌ பங்குபெறுவதைத்‌ தெரிந்து கொண்டார்கள்‌. 
சபைக்குள்ளிருந்த பிரச்சினைகளுக்குப்‌ பொதுவான தீர்வாக 12 முதல்‌ 
16 வரையிலான அதிகாரங்களைப்‌ பவுல்‌ எழுதினார்‌. இந்தப்‌ 
பகுதியை “அன்றியும்‌, சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களைக்குறித்து 
நீங்கள்‌ அறியாதிருக்க எனக்கு மனதில்லை...” என்று கூறி 
ஆரம்பிக்கிறார்‌ (12:1). 


இரண்டாம்‌ மூன்றாம்‌ அதிகாரங்களில்‌ எல்லா மனுக்‌ 
குடும்பத்தையும்‌ பவுல்‌ மூன்று வகையினராகப்‌ பிரித்தார்‌: ஜென்ம 
சுபாவமுள்ள (ஆன்மீகமற்ற) மனிதன்‌; ஆவிக்குரிய மனிதன்‌; மாம்சமான 
மனிதன்‌. ஜென்ம சுபாவமுள்ள ஆன்மீகமற்ற மனிதன்‌ பரிசுத்த 
ஆவியானவரைப்‌ பெறாதவன்‌. ஆவிக்குரிய மனிதன்‌ பரிசுத்த 
ஆவியானவரைப்‌ பெற்றவன்‌. மாம்சமான மனிதன்‌ பரிசுத்த ஆவியான 
வரைப்‌ பெற்றவன்‌, ஆனால்‌ மாம்சத்தில்‌ நடப்பதைத்‌ தெரிவு செய்கிறான்‌. 
இதை “தேவ உதவியற்ற இயல்பு” என்று பவுல்‌ கூறுகிறார்‌. 


பவுல்‌ இந்த நிருபத்தை அமைத்திருக்கும்‌ விதத்தை கூர்ந்து 
நோக்கும்‌ போது கொரிந்துவிலுள்ள விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய 
அடையாளத்தை நாம்‌ பகுத்தறிய முடியும்‌. பவுல்‌ அவர்களைப்‌ 
“பரிசுத்தவான்‌௧ள்‌” என்றழைக்கிறார்‌. பிறகு அவர்களை 
“மாம்சத்துக்குரியவர்கள்‌” என்றும்‌ அழைக்கிறார்‌. பன்னிரண்டாம்‌ 
அதிகாரத்துக்கு நீங்கள்‌ வரும்போது “ நீங்கள்‌ அறியாதிருக்க எனக்கு 
மனதில்லை” என்று பவுல்‌ கூறுவதைக்‌ கேட்கலாம்‌, கொரிந்து விசுவாசிகள்‌ 
ஆவிக்குரிய மக்களென்றும்‌, ஆனால்‌ அவர்களுடைய நடத்தை 
மாம்சத்துக்குரியதாயிருந்தது என்றும்‌, அதேனெனில்‌ ஆவிக்குரிய 
காரியங்களை அவர்கள்‌ அறியாதிருந்தனர்‌ என்றும்‌ நாம்‌ முடிவு செய்ய 
வேண்டும்‌. 
ஆவிக்குரிய வரங்கள்‌ 


பவுலின்‌ கூற்றுப்படி, சபையிலிருக்கும்‌ பிரச்சனைகளுக்கு 
ஆவிக்குரிய தீர்வு பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையில்‌ 
துவங்குகிறது (அதிகாரங்கள்‌ 12 முதல்‌ 16 வறை. பரிசுத்த ஆவியானவர்‌ 
விசுவாசிகளுக்கு வரங்களை வழங்குகிறார்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ 


10 


எவ்வாறு விசுவாசிகளுக்குள்ளும்‌ அவர்கள்‌ மத்தியிலும்‌ உயிர்த்தெழுந்து 
ஜீவிக்கின்ற கிறிஸ்துவின்‌ சபையாக, செயல்பட விரும்புகிறார்‌ என்பதை 
அவர்கள்‌ அறிந்து, அந்த வரங்களைப்‌ பற்றி விசுவாசிகளுக்கு 
சொல்லிக்கொடுக்கப்‌ பவுல்‌ விரும்பினார்‌. 
அன்பு 

பவுல்‌, பன்னிரண்டாம்‌ அதிகாரத்தின்‌ இறுதியில்‌, “...முக்கியமான 
வரங்களை நாடுங்கள்‌; இன்னும்‌ அதிக மேன்மையான வழியையும்‌ 
உங்களுக்கு காண்பிக்கிறேன்‌” என்று அவர்களுக்கு கூறினார்‌ (வ.31), 
அதன்பிறகு “வேதாகமத்தில்‌ அன்பு அதிகாரம்‌” என்றறியப்படுகிற 
அதிகாரத்தைப்‌ பற்றிக்‌ கூறித்தொடர்கிறார்‌ (1 கொரிந்தியர்‌ 13). அன்பின்‌ 
சாரத்தைப்‌ பற்றிய 15 குணநலன்களை இந்த அதிகாரம்‌ மையமிட்டுக்‌ 
காட்டுகிறது (வசனங்கள்‌ 4 முதல்‌ 7 வரை). அன்பானது பரிசுத்த 
ஆவியானவர்‌ விசுவாசிக்குள்‌ வாசமாயிருப்பதைக்‌ காட்டுகின்ற கனி 
(சான்று என்று இந்த எல்லாக்‌ குணநலன்களும்‌ கூறுவதை நாம்‌ அறிந்து 
கொள்ளும்போது, ஆவியின்‌ மற்றெல்லா வரங்களையும்‌ விட அன்பு 
மேலானது என்று புரிந்து கொள்கிறோம்‌ (கலாத்தியர்‌ 5:22,23). 


விசுவாசிகளின்‌ வாழ்க்கையிலுள்ள தனிநபர்‌ பிரச்சினைகள்‌, 
கூட்டுப்பிரச்சினைகள்‌ ஆகியவற்றைக்‌ தீர்ப்பதற்கு அன்பானது பரிசுத்த 
ஆவியானவரால்‌ பயன்படுத்தப்படுகிற “மேலான வழி” யாகும்‌. பவுல்‌, 
கொரிந்தியர்‌ சபையிலுள்ள பிரச்சினையை எப்படித்தீர்க்கமுடியும்‌ என்பதை 
அன்பை விளக்குவதன்‌ மூலம்‌ காண்பிக்கிறார்‌. 


பவுலின்‌ இந்த நிருபத்திலிருக்கிற ஆய்வுகளை பொழிப்புரை 
யாகவும்‌, கருத்துச்‌ சுருக்கமாகவும்‌ கூறலாம்‌: பரிசுத்த ஆவியானவர்‌ 
விசுவாசியின்‌ உள்ளே அதிசயத்தைச்‌ செய்கிறார்‌ என்றும்‌. அந்த 
அதிசயத்துக்கு சான்று அன்பு என்றும்‌ பவுல்‌ போதிக்கிறார்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ விசுவாசியின்‌ மேல்‌ வரும்போது அல்லது விசுவாசியை 
ஊழியத்துக்கு அபிஷேகம்‌ செய்யும்போது, இன்னொரு அதிசயமான கிரியை 
செய்கிறார்‌. விசுவாசிகள்‌ ஊழியம்‌ செய்வதற்கு வேண்டிய திறனை 
அளிக்கின்ற ஆவியின்‌ வரங்கள்‌ அந்த அதிசயத்துக்கு சான்றாகும்‌. 
விசுவாசிக்கு உள்ளே பரிசுத்த ஆவியின்‌ ஊழியமில்லாமல்‌ விசுவாசியின்‌ 
மேல்‌ எந்த அதிசய ஊழியமும்‌ ஏற்படப்போவதில்லை. 


சரீரவாழ்வு 


பவுல்‌, சபையை ஒரு சரீரமென்று பன்னிரண்டாம்‌ அதிகாரத்தில்‌ 
விவரிக்கிறார்‌. பதினான்காம்‌ அதிகாரத்தில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
நமக்கு உள்ளும்‌ நம்மேலும்‌ அவருடைய அற்புதத்தைச்‌ செய்யும்போது 
நம்மத்தியில்‌ இருக்கவேண்டிய ஒழுங்குமுறைகளை விவரிக்கிறார்‌. 


11 


இவ்வதிகாரம்‌ பாஷைகளின்‌ வரங்களைப்பற்றி தெளிவான அறிவுரைகளைக்‌ 
கொடுப்பதாலும்‌, பாஷைகள்‌ என்ற வார்த்தை பதினேழு முறை இந்த 
அதிகாரத்தில்‌ வருவதாலும்‌ இது “பாஷைகளின்‌ அதிகாரம்‌” 
என்றழைக்கப்படுகிறது. ஆனாலும்‌ இவ்வதிகாரத்தின்‌ உன்மையான 
நோக்கம்‌ “நீங்கள்‌ கூடிவந்திருக்கிறபோது... சகோதரரே இது என்ன?...” 
என்ற கேள்விக்குப்‌ பதிலளிப்பதாகும்‌ (1 கொரிந்தியர்‌ 14:26). சரீரம்‌ 
மீண்டும்‌ கூடிவரும்‌ போது எப்படியிருக்கவேண்டுமென்று நமக்குக்‌ 
கூறுவதன்‌ மூலம்‌ பவுல்‌ அவருடைய கேள்விக்குத்‌ தாமே பதிலளிக்கிறார்‌. 
விசுவாசிகள்‌ கூடிவரும்போது ஒருவருக்கொருவர்‌ பக்திவிருத்தி 
உண்டாக்கிட வேண்டும்‌ என்கிற கருத்தை இவ்வதிகாரத்தில்‌ நாற்பது 
தடவைகளுக்கும்‌ அதிகமாக வலியுறுத்துகிறார்‌. 
செயல்படுத்தப்படுகிற உயிர்த்தெழுதல்‌ (அதி. 15). 

உயிர்த்தெழுதல்‌ என்பதற்கு மரணத்தின்‌ மேல்‌ வெற்றி என்று 
அர்த்தம்‌. இது கிறிஸ்துவினுடைய அல்லது மரித்த விசுவாசியினுடைய 
சரீர உயிர்த்தெழுதலுக்கும்‌ மேலாகப்‌ பொருள்கொள்கிறது. இந்தப்‌ 
பெரிய உயிர்த்தெழுதல்‌ பற்றிய அதிகாரத்தில்‌, உயிர்த்தெழுதல்‌ என்பது 
ஒரு விசுவாசியின்‌ அன்றாட வாழ்க்கையில்‌ தொடர்ந்து செயல்படுகின்ற 
வல்லமை என்று போதிக்கிறார்‌. கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ 
நம்முடைய விசுவாசத்துக்கு அடிப்படையானது. ஏனெனில்‌ “கிறிஸ்து 
எழுந்திராவிட்டால்‌, உங்கள்‌ விசுவாசம்‌ வீணாயிருக்கும்‌; நீங்கள்‌ இன்னும்‌ 
உங்கள்‌ பாவங்களில்‌ இருப்பீர்கள்‌” (15:17). 


உயிர்த்தெழுதல்‌ என்பது சுவிசேஷத்தின்‌ முக்கியமானதொரு 
கோணமாகும்‌. பவுல்‌, இரண்டாம்‌ அதிகாரத்தில்‌ அவர்‌ கொரிந்துவுக்கு 
வந்தபோது இயேசுகிறிஸ்துவை, சிலுவையில்‌ அறையப்பட்ட அவரையே 
யன்றி வேறொன்றையும்‌ அறியாதிருக்க தீர்மானித்திருந்ததாக 
விசுவாசிகளுக்குக்‌ கூறினார்‌. கொரிந்துவில்‌ அவர்‌ பிரசங்கித்த 
சுவிசேஷத்தை நினைவூட்டி இந்த நிருபத்தை ஆரம்பித்தது போல 
முடிக்கிறார்‌. சுவிசேஷம்‌ இயேசுகிறிஸ்துவைப்‌ பற்றிய இரண்டு 
உண்மைகளைக்‌ கொண்டது: இயேசு கிறிஸ்துவின்‌ மரணம்‌; இயேசு 
கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌. இந்த அதிகாரத்தின்‌ முதல்‌ நான்கு 
வசனங்கள்‌ புதிய ஏற்பாட்டிலுள்ள சுவிசேஷத்தைப்‌ பற்றிய தெளிவான 
அறிக்கையாகும்‌. பவுல்‌ சுவிசேஷத்தைப்பற்றிக்‌ குறிப்பிட்டவுடனேயே 
சுவிசேஷத்தின்‌ இரண்டாவது உண்மையைப்பற்றி ஐம்பத்துநான்கு 
வசனங்களை எழுதுகிறார்‌. அது: இயேசுகிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌. 


செயல்படுத்தப்படுகிற உக்கிராணத்துவம்‌ (அதி. 16) 
இந்த நிருபத்தின்‌ கடைசி அதிகாரத்தில்‌ கொரிந்தியரோடு பவுல்‌ 


12 


பகிர்ந்து கொள்ள விரும்பின ஆவிக்குரிய மூன்றாவது காரியத்தைக்‌ 
குறித்து எழுதுகிறார்‌. அவர்‌ எருசலேமிலும்‌, யூதேயாவிலும்‌ கடும்பஞ்சத்தாலும்‌ 
துன்புறுத்தப்படுதலாலும்‌ துயரப்படுகிற பூதவிசுவாசிகளுக்காக, அவர்‌ 
நிறுவின சபையிலுள்ள புறஜாதி விசுவாசிகள்‌, தியாகத்தோடு 
காணிக்கையைக்‌ கொடுக்கும்படிக்‌ கேட்பதற்கு பவுல்‌ மிகவும்‌ 
பாரமுடையவராயிருந்தார்‌. யூதேயாவில்‌ யூதவிசுவாசிகளை துன்புறுத்திய 
தர்சுப்பட்டணத்துப்‌ பழைய சவுல்‌, முன்பு தான்‌ சிறையிலடைத்து 
அல்லது கொன்று போட்டுக்‌ கொடுமைப்படுத்திய கிறிஸ்துவின்‌ யூத 
அடியார்களுக்காக புறஜாதி மக்களிடமிருந்து இப்போது மன 
துருக்கத்துடன்‌ காணிக்கை கேட்கிறான்‌ என்பதை அறிந்து கொள்வது 
எவ்வளவு பெரிய அற்புதம்‌! கிறிஸ்துவினுடைய சரீரத்தின்‌ உலகளாவிய 
இயல்பையும்‌ அதன்‌ உறுப்பினர்கள்‌ உண்மையான உக்கிராணத்துவத்தின்‌ 
கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்தி ஒருவருக்கொருவர்‌ சுகமளிக்கிற 
விதத்தையும்‌ இது நிரூபித்துக்‌ காண்பிக்கிறது. 

ஆயராகிய பவுல்‌ 


பவுல்‌ தம்முடைய துன்பங்களின்‌ மத்தியிலும்‌ தான்‌ நிறுவிய 
சபைகளுடைய ஆயர்‌ பொறுப்புகளைப்பற்றி அக்கறையோடிருந்தார்‌. 
“இவை முதலானவைகளையல்லாமல்‌, எல்லாச்சபைகளைக்குறித்தும்‌ 
உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும்‌ நெருக்குகிறது” என்று 
பவுல்‌ கூறினார்‌ (2 கொரிந்தியர்‌ 11:28). அவருடைய பொறுப்பிலுள்ள 
சபைகளுக்காக அவரிடமிருந்த அனைத்தையும்‌ இழந்துவிடவும்‌ விருப்ப 
மாயிருந்தார்‌. அவைகள்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றிய அறிவில்‌ வளர்வதற்காகவும்‌, 
கிறிஸ்துவின்‌ இரகசியத்தைப்‌ புரிந்து கொள்வதற்காகவும்‌ பவுல்‌ துன்பத்தை 
சுமக்கவும்‌, மரணத்தைச்‌ சந்திக்கவும்‌ விருப்பமுள்ளவனாயிருந்தார்‌. 


பவுல்‌ தான்‌ நிறுவிய சபைகளுக்காகப்‌ பாடுபட்டதன்‌ விளைவாக, 
நம்முடைய சொந்த சபைகளுக்கு நாமெப்படி பொறுப்பு எடுத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்று அறிவுறுத்துகின்ற அழகிய ஆபரணம்‌ போன்ற 
அவரது நிருபங்களை நாம்‌ வாசிக்க முடிகிறது. பவுலின்‌ நாட்களில்‌ சபைகள்‌ 
சந்தித்த பல பிரச்சினைகளை நம்முடைய சபைகளும்‌ சந்திப்பதாலும்‌, 
கொரிந்தியருக்கு கர்த்தரால்‌ ஏவப்பட்டு எழுதின நிருபங்களைப்‌ போன்ற 
நிருபங்கள்‌ பலவற்றில்‌ அந்தப்‌ பிரச்சினைகளைக்‌ குறித்து 
எழுதியிருப்பதாலும்‌, கர்த்தர்‌ நம்முடைய பராமரிப்பில்‌ வைத்திருக்கிற 
சபையை எவ்வாறு பாதுகாக்க வேண்டுமென்று கர்த்தரால்‌ ஏவப்பட்டெழுதிய 
அவருடைய நிருபங்களிலிருந்து நாம்‌ கற்றுக்கொள்ளலாம்‌. 


13 


பவுல்‌ கொரிந்தியருக்கு எழுதின முதலாம்‌ நிருபம்‌ 
நெருங்கிய ஒரு பார்வை 


அதிகாரம்‌ 2 


கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? 
(1 கொரிந்தியர்‌ அதி. 1 - 4) 


கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதலாம்‌ நிருபம்‌, சிறந்த சபை 
நிறுவனராகிய ஆயர்‌ பவுல்‌, கொரிந்து சபையில்‌ எதிர்கொண்ட 
பிரச்சினைகளை சீர்ப்படுத்துகின்ற நிருபமாகும்‌, இந்த நிருபத்தில்‌ பவுல்‌ 
குறிப்பிட்ட முதலாவது பிரச்சினை சபையிலிருந்த பிரிவினையைப்‌ 
பற்றியதாகும்‌. அவர்களுடைய சபையில்‌ மிகப்பெரிய தலைவன்‌ யார்‌ 
என்பதில்‌ விசுவாசிகள்‌ பிரிந்திருந்தனர்‌. அவர்களை இயேசுவண்டையில்‌ 
வழிநடத்தியது யார்‌ அல்லது அவர்களுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுத்தது 
யார்‌ என்பதைப்‌ பொறுத்தே அவர்களுடைய தலைவர்களை அவர்கள்‌ 
மதிப்பீடுசெய்தனர்‌. சிலர்‌ “நான்‌ பவுலைச்‌ சேர்ந்தவனென்றும்‌”, சிலர்‌ 
“நான்‌ அப்பொல்லோவைச்‌ சேர்ந்தவனென்றும்‌”, சிலர்‌ “நான்‌ 
கேபாவைச்‌ சேர்ந்தவனென்றும்‌” கூறிக்கொண்டனர்‌ (1:12). பிரிவினை 
என்னும்‌ இந்தப்‌ பிரச்சினையை, ஒரு அடிப்படையான வினாவை 
எழுப்பி பவுல்‌ எதிர்‌ கொண்டார்‌: “கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா?” (13). 


பவுல்‌, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்ற கேள்வியை எழுப்பி 
கொரிந்து சபையில்‌ பிரிவினையைச்‌ சூழ்ந்திருந்த அனைத்துப்‌ 
பிரச்சினைகளின்‌ அடிப்படைக்‌ காரணத்தையே நேராக சந்தித்தார்‌. 
அடிப்படையிலேயே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலில்‌ நாம்‌ நம்பிக்கை 
கொண்டிருப்பதால்‌ இயேசுகிறிஸ்து உயிரோடிருக்கிறாரென்றும்‌ 
நம்முடைய இருதயங்களில்‌ வாழ்கிறாரென்றும்‌ நாம்‌ நம்புகிறோம்‌. 

எல்லா விசுவாசிகளின்‌ இருதயங்களிலும்‌ கிறிஸ்து 
வாழ்கிராறென்றால்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றிய அடிப்படைக்‌ காரியங்களை 
அவர்கள்‌ ஒப்புக்‌ கொள்ள வேண்டும்‌. அந்தக்‌ காரியங்களில்‌ கிறிஸ்துவைப்‌ 
பிரிக்க முடியாதென்றும்‌ அறிய வேண்டும்‌. நமக்குள்‌ ஜீவிக்கின்ற கிறிஸ்து 


14 


இனப்பிரிவுகளைப்‌ பற்றி என்ன நினைக்கிறார்‌? கிறிஸ்து நம்பிலும்‌, நாம்‌ 
அவரிலும்‌ வாழ்வோமென்றால்‌ இனப்பிரிவு அல்லது அது போன்ற மற்ற 
காரியங்களைக்‌ குறித்து நாம்‌ உணர வேண்டியது என்ன? 


இனவேறுபாடு, மரணதண்டனை அல்லது அதைப்போன்ற வேறு 
பிரச்சினைகள்‌ நம்மத்தியில்‌ எழுப்பப்பட்டால்‌, அதற்கு நாமே காரணம்‌. 
அந்தப்‌ பிரச்சினைகளினால்‌ அவரைப்‌ பின்பற்றுகிறவர்களாகிய நம்‌ 
மிடத்திலும்‌ பிரிவினை இருக்கின்றது. பிழை நம்மிடம்‌ தான்‌ உள்ளது. 
கொரிந்தியர்‌ மனிதத்தலைவர்களையல்ல, கிறிஸ்துவையே பின்பற்ற 
வேண்டுமென்கிற முக்கியமான செய்தியை முன்வைத்து, பிரிவினையின்‌ 
தவறை சரிபடுத்துவதற்காக பவுல்‌ இதை எழுதினார்‌. இந்த நிருபத்தின்‌ 
முதல்‌ நான்கு அதிகாரங்களை அவர்‌ எழுதினபோது, அவரையும்‌ அவருடைய 
ஊழியத்தையும்‌ சூழ்ந்து நின்றவர்களுக்காகவும்‌ இதை எழுதினார்‌. 

பவுல்‌, தான்‌ நட்டதாகவும்‌, அப்பொல்லோ, நீர்பாய்ச்சியதாகவும்‌, 
தேவனே விளையச்செய்ததாகவும்‌ எழுதி, அந்த அதிகாரத்தை முடிக்கிறார்‌. 
பிறகு நடுகிறவனாலும்‌, நீர்பாய்ச்சுகிறவனாலும்‌ ஒன்றுமில்லை, 
ஏனெனில்‌ தேவனே விளையச்‌ செய்கிறவர்‌ என்று எழுதுகிறார்‌. ஆகவே 
நாம்‌ மனிதனில்‌ மேன்மை பாராட்டக்‌ கூடாது, “மேன்மை பாராட்டுகிறவன்‌ 
கர்த்தரைக்‌ குறித்தே மேன்மை பாராட்டுவானாக”, என்கிறார்‌. 


ஞானஸ்நானத்தை உயர்த்த பாராட்ட வேண்டாம்‌ 


பவுல்‌, பிரிவினைக்கு எதிரான தம்முடைய செய்தியை, 
“ஞானஸ்நானத்தைக்‌ கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை; 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கவே அனுப்பினார்‌; கிறிஸ்துவின்‌ சிலுவை 
வீணாய்ப்‌ போகாதபடிக்கு, சாதுரிய ஞானமில்லாமல்‌ பிரசங்கிக்கவே 
அனுப்பினார்‌” என்று கூறி ஆரம்பிக்கிறார்‌ (1:17). பவுலின்‌ இந்த 
விளக்கக்கூற்று ஞானஸ்நானம்‌, சுவிசேஷத்தை அறிவித்தல்‌ ஆகிய 
இரண்டினுடைய முக்கியத்துவத்தில்‌ உள்ள வேறுபாட்டை இங்கு கூறுகிறது. 


ஞானஸ்நானம்‌ எவ்வாறு நம்முடைய இரட்சிப்போடு சம்பந்தமுள்ளது 
என்று விசுவாசிகள்‌ தொடர்ந்து விவாதம்‌ செய்யும்போது, ஞானஸ்நானம்‌ 
நம்மை இரட்சிப்பதில்லை என்று பவுலின்‌ அருட்செய்தி கற்பிக்கின்றது. 
அது இரட்சிக்குமென்றால்‌ சுவிசேஷ செய்தியில்‌ அதை விட்டுவிடாமல்‌ 
அவர்‌ சேர்த்திருப்பார்‌. கொரிந்து விசுவாசிகள்‌ பலருக்கு அவர்‌ 
ஞானஸ்நானம்‌ கொடுத்திருந்தால்‌ அவர்கள்‌ கிறிஸ்துவைப்பின்‌ 
பற்றுவதைவிட தம்மையே பின்பற்றியிருக்கக்‌ கூடுமென்று எழுதுகிறார்‌. 


உலகஞானத்தை உயர்த்த வேண்டாம்‌ 


பவுல்‌, “ஞானி எங்கே? வேதபாரகன்‌ எங்கே? இப்பிரபஞ்சத்‌ தர்க்க 


15 


சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின்‌ ஞானத்தை தேவன்‌ பைத்தியமாக்க 
வில்லையா?” என்று கேட்டார்‌. ஆனால்‌ “ ஞானிகளை வெட்கப்‌ 
படுத்தும்படி தேவன்‌ உலகத்தில்‌ பைத்தியமானவைகளைத்‌ தெரிந்து 
கொண்டார்‌; பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன்‌ 
உலகத்தில்‌ பலவீனமானவைகளைத்‌ தெரிந்துகொண்டார்‌” (1:20,27) 
என்றார்‌. 

கொரிந்துவில்‌ உள்ள மக்கள்‌ அவர்களுடைய சட்ட நிபுண வாதத்‌ 
திறமைக்காகவும்‌, தத்துவ ஞான ஆர்வத்துக்காகவும்‌, அறிவுக்‌ 
கூர்மைக்காகவும்‌ நன்கறியப்பட்டவர்கள்‌. அவர்கள்‌ நாவன்மையும்‌ 
அறிவுக்கூர்மையுமில்லாத மக்களைவிடத்‌ தாங்கள்‌ மிகவும்‌ 
உயர்ந்தவர்களென எண்ணினார்கள்‌. 


ஆனால்‌ பவுல்‌ கொரிந்தியருக்கு வித்தியாசமான விளக்கத்தைக்‌ 
கொண்டு வந்தார்‌. இவ்வுலகத்தின்‌ ஞானிகள்‌ தேவனுடைய பார்வையில்‌ 
ஞானிகளல்ல என்று அவர்களுக்கு கற்பித்தார்‌. மாறாக, அவருடைய 
மகிமை வெளிப்படும்வண்ணம்‌ ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு 
உலகத்தில்‌ பைத்தியமானவைகளைத்‌ தெரிந்துகொண்டார்‌. இதற்கு, 
அறிவுடையவர்களால்‌ தேவனை அறிந்து கொள்ள முடியாது என்று 
அர்த்தமல்ல; அல்லது பைத்தியம்‌ போன்றவர்கள்தான்‌ தேவனை 
அறிந்துகொள்ள முடியும்‌ என்றும்‌ அர்த்தமல்ல, நாம்‌ நம்மையே 
மேன்மை பாராட்டக்‌ கூடாதென்றும்‌, தேவனையே மேன்மைபாராட்ட 
வேண்டுமென்பதே இதற்குப்‌ பொருள்‌. “அந்தப்படி, நீங்கள்‌ அவராலே 
கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள்‌. எழுதியிருக்கிறபடி, மேன்மை 
பாராட்டுகிறவன்‌ கர்த்தரைக்‌ குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, 
அவரே தேவனால்‌ நமக்கு ஞானமும்‌ நீதியும்‌ பரிசுத்தமும்‌ மீட்புமானார்‌” 
(1:30,31). 


ஊழியக்காரனை உயர்த்த வேண்டாம்‌ 


பவுல்‌ தம்முடைய செய்தியைத்‌ தொடர்ந்து, ஆவிக்குரிய 
பிறப்புக்கு பரிசுத்த ஆவியானவரே ஜீவனைத்‌ தருகிறவர்‌ என்று 
விளக்கிக்‌ காட்டினார்‌. “சகோதரரே நான்‌ உங்களிடத்தில்‌ வந்தபோது, 
தேவனைப்‌ பற்றிய சாட்சியைச்‌ சிறந்த வசனிப்போடாவது ஞானத்‌ 
தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை, 
சிலுவையில்‌ அறையப்பட்ட அவரையேயன்றி, வேறொன்றையும்‌ 
உங்களுக்குள்ளே அறியாதிருக்கத்‌ தீர்மானித்திருந்தேன்‌. அல்லாமலும்‌ 
நான்‌ பலவீனத்தோடும்‌ பயத்தோடும்‌ மிகுந்த நடுக்கத்தோடும்‌ 
உங்களிடத்தில்‌ இருந்தேன்‌. உங்கள்‌ விசுவாசம்‌ மனுஷருடைய 
ஞானத்திலல்ல, தேவனுடைய பெலத்தில்‌ நிற்கும்படிக்கு, என்‌ பேச்சும்‌ 


16 


என்‌ பிரசங்கமும்‌ மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல்‌, 
ஆவியினாலும்‌ பெலத்தினாலும்‌ உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது” (2:1-5). 

தேவன்‌ தம்முடைய இரட்சிப்பின்‌ செய்தியைக்‌ கூறுவதற்கு 
மனிதனைப்‌ பயன்படுத்துகிறார்‌ ஆனால்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்பவர்‌ 
மனதில்‌ மாறுதலைத்‌ கொண்டுவர வைக்க பரிசுத்த ஆவியானவரின்‌ 
வல்லமையைப்‌ பயன்படுத்துகிறார்‌. ஆவிக்குரிய வல்லமையைப்‌ 
பயன்படுத்துகிறார்‌. ஆவிக்குரிய மாறுதல்‌ மனிதருடைய திறமை 
களிலிருந்து வருவதல்ல ஆனால்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்போர்‌ மனதில்‌ 
அசைவாடுகின்ற பரிசுத்த ஆவியானவரின்‌ வல்லமையிலிருந்து 
வருகிறது. பவுலையும்‌ அவருடைய தலைமைத்துவத்தையும்‌ விரும்பிய 
கொரிந்தியருக்கு இதை எழுதிக்கொண்டிருந்தபடியால்‌, பவுல்‌ தம்முடைய 
சொந்தத்‌ திறமைகளை அல்லது வரங்களைக்‌ கண்டு அவர்கள்‌ மேன்மை 
பாராட்டக்கூடாதெனத்‌ தெளிவாகக்‌ கூறினார்‌. இந்த முதல்‌ நான்கு 
அதிகாரங்களையும்‌ பவுல்‌ கொரிந்தியருக்கு எழுதிய போது, கொரிந்து 
பட்டணத்தில்‌ அவர்‌ பிரசங்கித்த சுவிசேஷத்தைக்‌ கேட்டு 
இரட்சிக்கப்பட்டவர்களை பரிசுத்த ஆவியானவரின்‌ வல்லமையையே 
உயர்த்தி மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்குக்‌ கூறினார்‌. 


பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய போதகராக உயர்த்திப்‌ 
பாராட்டுங்கள்‌ 


ஒரு புத்தகத்தை வாசிக்கும்போது நம்முடைய கண்களினால்‌ 
வாசித்து நாம்‌ கற்றுக்கொள்கிறோம்‌. ஒரு சொற்பொழிவைக்‌ கேட்கும்போது 
நம்முடைய காதுகளால்‌ கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. அவைகளிரண்டையும்‌ 
பயன்படுத்தும்போது (பார்வையையும்‌, கேட்பதையும்‌) நாம்‌ இன்னும்‌ 
அதிகமாகக்‌ கற்றுக்கொள்கிறோம்‌. தம்முடைய உணர்வுகளினாலும்‌ 
உள்ளார்ந்த விருப்பங்களினாலும்‌ அல்லது பவுல்‌ கூறுகின்ற நம்முடைய 
இருதயங்களினாலும்‌ கூட நாம்‌ கற்றுக்கொள்ளலாம்‌. ஆனால்‌ பவுல்‌, 
ஆவிக்குரிய அறிவைப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ மூலம்‌ மட்டுமே 
கற்றுக்கொள்ள முடியுமென கொரிந்தியருக்குக்‌ கற்பித்தார்‌. “....தேவன்‌ 
தம்மில்‌ அன்புகூருகிறவர்களுக்கு ஆயத்தம்‌ பண்ணினவைகளைக்‌ 
கண்‌ காணவுமில்லை, காது கேட்கவுமில்லை, அவைகள்‌ மனுஷனுடைய 
இருதயத்தில்‌ தோன்றவுமில்லை; நமக்கோ தேவன்‌ அவைகளைத்‌ தமது 
ஆவியினாலே வெளிப்படுத்தினார்‌; அந்த ஆவியானவர்‌ எல்லா 
வற்றையும்‌, தேவனுடைய ஆழங்களையும்‌, ஆராய்ந்திருக்கிறார்‌” (2:9-10). 

இங்கே பவுல்‌, தேவனுடைய ஆவிமட்டுமே ஆவிக்குரிய 
காரியங்களை மனிதனுக்கு போதிக்க முடியுமென்று கூறுகிறார்‌. ஆவிக்குரிய 
உண்மையை மனிதன்‌ தன்னுடைய விழியின்‌ வாசல்‌ மூலமாகவோ 


17 


காதின்வழியாகவோ, அல்லது இருதயக்கதவு மூலமாகவோ அறிந்து 
கொள்ள முடியாது. பவுல்‌ கூறுகிறபடி, ஆவிக்குரிய உண்மையை மனிதன்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ மூலமாகவே கற்றுக்கொள்ள முடியும்‌. 


ஆவிக்குரிய மனிதன்‌ தேவனுடைய ஆவியைப்‌ பெற்றிருக்‌ 
கிறான்‌. இந்த ஆவி அவனுக்கு தேவனுடைய மனதை அவன்‌ 
அறிந்துகொள்ளவும்‌ புரிந்துகொள்ளவும்‌ பெலனளிக்கிறது. இந்தக்‌ 
கடைசிக்‌ குறிப்பை விளக்குவதற்காக பவுல்‌ ஒரு அருமையான 
எடுத்துக்காட்டைப்‌ பயன்படுத்தினார்‌: “மனுஷனிலுள்ள ஆவியேயன்றி 
மனுஷரில்‌ எவன்‌ மனுஷனுக்குரியவைகளை அறிவான்‌? அப்படிப்போல, 
தேவனுடைய ஆவியேயன்றி, ஒருவனும்‌ தேவனுக்குரியவைகளை 
அறியமாட்டான்‌. நாங்களோ உலகத்தின்‌ ஆவியைப்‌ பெறாமல்‌, தேவனால்‌ 
எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்குத்‌ தேவனிடத்திலிருந்து 
புறப்படுகிற ஆவியையே பெற்றோம்‌” (11-12). 

ஒரு மனிதன்‌ என்ன நினைக்கிறான்‌ என்பதை அறியக்கூடியது 
அவனுடைய ஆவியே. அதேபோல, தேவன்‌ என்ன நினைக்கின்றார்‌ 
என்பதை அறியக்கூடிய ஒரே ஆவி தேவனுடைய ஆவியே, தேவனுடைய 
ஆவி நமக்கு அருளப்பட்டிருப்ப தால்‌ தேவனுடைய எண்ணங்களை 
நாம்‌ அறியமுடிகிறது. 

இன்னொருபுறம்‌, ஆவியைப்‌ பெறாத மனிதன்‌ இந்த 
ஆவிக்குரிய காரியங்களை அறியமாட்டான்‌. “ஜென்மசுபாவமான 
மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான்‌ ; 
அவைகள்‌ அவனுக்குப்‌ பைத்தியமாகத்‌ தோன்றும்‌; அவைகள்‌ 
ஆவிக்கேற்றபிரகாரமாய்‌ ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால்‌, 
அவைகளை அறியவுமாட்டான்‌” (14). பவுல்‌ கூறுகிறபடி தேவனுடைய ஆவி 
இல்லாதவன்‌ ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. 


தேவனை உங்களுடைய தலைவராக உயர்த்துங்கள்‌ 


பவுல்‌ மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌ கொரிந்தியர்‌ ஆவியற்ற 
மனிதர்களைப்‌ போல நடந்து கொள்வதாகக்‌ கூறினார்‌. நிருபத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ அவர்களை பரிசுத்தமாக்கப்பட்ட விசுவாசிகளென 
அங்கீகரித்தாலும்‌, அவர்களை கிறிஸ்துவுக்குள்‌ குழந்தைகள்‌ என்றும்‌ 
மாம்சத்துக்குரியவர்கள்‌ என்றும்‌ அழைத்து, அவர்கள்‌ இருக்கவேண்டிய 
நிலையிலிருந்து வெகு தூரத்திலிருக்கின்றனர்‌ என்று விளக்கினார்‌ (1,3). 
அவர்களுடைய பிரிவினை அவர்கள்‌ மாம்சத்துக்குரியவர்கள்‌ என்ற 
உண்மையையும்‌, அவர்கள்‌ ஆவியற்ற முறையில்‌ நடந்துகொள்கின்றனர்‌ 
என்பதையும்‌ வெளிப்படுத்துகிறது: “பொறாமையும்‌ வாக்குவாதமும்‌ 
பேதகங்களும்‌ உங்களுக்குள்‌ இருக்கிறபடியால்‌, நீங்கள்‌ மாம்சத்துக்‌ 


18 


குரியவர்களாயிருந்து மனுஷமார்க்கமாய்‌ நடக்கிறீர்களல்லவா?”(3). 
அவர்களுடைய தலைவர்களைச்‌ சுற்றி அவர்கள்‌ பிரிந்திருப்பது அவர்கள்‌ 
ஆவிக்குரிய முதிர்ச்சியடையாதவர்களென்று காட்டியது. அவர்களுடைய 
தலைவர்களைப்‌ பற்றிய அவர்களது மனப்பான்மையும்‌ முதிர்ச்சியடையாத 
தாகும்‌. 


பூமியிலுள்ள அவர்களுடைய தலைவர்களின்‌ தகுதியின்‌ 
அடிப்படையில்‌ பிரிந்திருப்பதைவிட தேவன்‌ அவர்களுடைய சரீரத்தின்‌ 
தலைவர்‌ என்ற முறையில்‌, தேவனுடைய பங்கை அவர்கள்‌ புரிந்து 
கொள்ளவேண்டும்‌: “பவுல்‌ யார்‌? அப்பொல்லோ யார்‌? கர்த்தர்‌ 
அவனவனுக்கு அருள்‌ அளித்தபடியே நீங்கள்‌ விசுவாசிக்கிறதற்கு 
ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்தானே. நான்‌ நட்டேன்‌, அப்பொல்லோ 
நீர்ப்பாய்ச்சினான்‌. தேவனே விளையச்செய்தார்‌. அப்படியிருக்க, 
நடுகிறவனாலும்‌ ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும்‌ ஒன்றுமில்லை, 
விளையச்செய்கிற தேவனாலே எல்லாமாகும்‌'” (5-7). மீண்டும்‌, 
தேவனைப்‌ பின்பற்றுங்கள்‌, மனிதரையல்ல என்பதே பவுலுடைய செய்தி. 
“இப்படியிருக்க, ஒருவனும்‌ மனுஷரைக்‌ குறித்து மேன்மை 
பாராட்டாதிருப்பானாக...” என்று கூறி இப்பகுதியை பவுல்‌ முடிக்கிறான்‌ 
(21). மனிதரில்‌ மேன்மை பாராட்டவும்‌ வேண்டாம்‌; மனிதனைப்‌ பின்பற்றவும்‌ 
வேண்டாம்‌. தேவனை மேன்மைபாராட்டி அவரைப்‌ பின்பற்ற வேண்டும்‌; 
ஏனெனில்‌ ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளையும்‌ 
பைத்தியமானவைகளையும்‌ தெரிந்து கொண்டவர்‌ அவரே. 


19 


அதிகாரம்‌ 3 
கடிந்துகொள்கிற அன்பு 


பவுல்‌, கொரிந்தியர்‌ அவர்களுடைய தலைவர்களின்‌ அடிப்‌ 
படையில்‌ பிரிந்திருக்கூடாதென்று கூறும்போதே, தீர்ப்பு செய்வதைப்‌ 
பற்றிய ஒரு போதனையையும்‌ சேர்த்துக்‌ கொண்டார்‌. “....நான்‌ 
உங்களாலேயாவது மனுஷருடைய நியாயநாளின்‌ விசாரணையினாலே 
யாவது தீர்ப்பைப்‌ பெறுவது எனக்கு மிகவும்‌ அற்பகாரியமாயிருக்கிறது; 
நானும்‌ என்னைக்குறித்துத்‌ தீர்ப்புச்சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில்‌ 
நான்‌ யாதொரு குற்றத்தையும்‌ அறியேன்‌; ஆகிலும்‌ அதினாலே நான்‌ 
நீதிமானாகிறதில்லை; என்னை நியாயம்‌ விசாரிக்கிறவர்‌ கர்த்தரே. 
ஆனதால்‌, கர்த்தர்‌ வருமளவும்‌ நீங்கள்‌ காலத்துக்குமுன்னே 
யாதொன்றைக்‌ குறித்தும்‌ தீர்ப்புச்‌ சொல்லாதிருங்கள்‌; இருளில்‌ மறைந்‌ 
திருக்கிறவைகளை அவர்‌ வெளியரங்கமாக்கி, இருதயங்களின்‌ யோசனை 
களையும்‌ வெளிப்படுத்துவார்‌; அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி 
தேவனால்‌ உண்டாகும்‌” (4:3-5). 


மனிதனுடைய இருதயத்தைத்‌ தீர்ப்புசெய்வது பற்றி.... 

கொரிந்தியரில்‌ அநேகர்‌ அவர்களுடைய சபையிலிருக்கிற மற்ற 
தலைவர்களைவிட பவுலை உயர்வாகக்‌ கருதினார்கள்‌. ஆனால்‌ 
அவர்களுடைய தீர்ப்பைப்‌ பெறுவது அவனுக்கு ஒரு சிறிய காரியமென்று 
கூறினார்‌. ஏனெனில்‌ தன்னைப்பற்றித்‌ தீர்ப்புச்‌ செய்ய தனக்கே தகுதியில்லை 
என்றும்‌, அதைவிட மற்றவர்கள்‌ தன்னைக்‌ குறித்துச்‌ சொல்வதை அவர்‌ 
ஏற்கமுடியாது என்றும்‌ தேவனே தீர்ப்புக்‌ கூறுபவர்‌ என்றும்‌ கூறினார்‌. 
மனித இருதயங்களைப்பற்றி தீர்ப்புச்‌ சொல்வதை தேவனுக்கு விட்டுவிட 
வேண்டுமென பவுல்‌ கற்பித்தார்‌. 


மனிதனுடைய செயல்களுக்குத்‌ தீர்ப்புச்‌ சொல்வதைப்‌ பற்றி... 
நம்முடைய சொந்த இருதயங்களின்‌ உள்நோக்கம்‌ நமக்குத்‌ 
தெரியாதிருக்கும்‌ போது இன்னொருவனுடைய இருதயத்தின்‌ 


20 


உள்நோக்கத்தை நாமறிவது எப்படி? பிறருடைய இருதயத்தின்‌ 
உள்நோக்கங்களைப்பற்றி நாம்‌ தீர்ப்புச்‌ செய்யக்கூடாதென்று பவுல்‌ 
கூறியிருந்தாலும்‌, அதற்கு ஒருபோதும்‌ நாம்‌ மற்றவரை தீர்ப்புச்‌ 
செய்யக்கூடாதென்று அர்த்தமில்லை. இன்னொரு நபருடைய இருதயத்தின்‌ 
உள்நோக்கங்களைப்பற்றி நம்மால்‌ தீர்ப்புச்‌ செய்ய முடியாது என்பதையே 
இது காட்டுகிறது. 


இந்த நிருபத்தின்‌ அடுத்த அதிகாரத்திலேயே (அதிகாரம்‌ 5) 
அவர்கள்‌ தீர்ப்புச்‌ செய்திருக்கவேண்டிய ஒரு மனிதனுக்கு அவர்கள்‌ 
தீர்ப்புச்‌ செய்யாமலிருந்ததை பவுல்‌ கடிந்துகொள்கிறார்‌ 
அந்த மனிதன்‌ அவனுடைய தகப்பனாருடைய மனைவியுடன்‌ 
நெறிகேடான உறவில்‌ வாழ்ந்துகொண்டிருந்தான்‌. இந்த மனிதனை 
அவர்கள்‌ நியாயந்தீர்க்காதபடியினால்‌ அவர்களைப்‌ பவுல்‌ கடிந்து 
கொண்டார்‌. பவுல்‌ அதை இப்படிக்‌ கூறுகிறார்‌: “விபசாரக்காரரோடே 
கலந்திருக்கக்கூடாதென்று நிருபத்தில்‌ உங்களுக்கு எழுதினேன்‌. 
ஆனாலும்‌, இவ்வுலகத்திலுள்ள விபசாரக்காரர்‌, பொருளாசைக்காரர்‌, 
கொள்ளைக்காரர்‌, விக்கிரகாதனைக்காரர்‌ இவர்களோடு 
எவ்வளவும்‌ கலந்திருக்கக்கூடாதென்று நான்‌ எழுதவில்லை; 
அப்படியானால்‌ நீங்கள்‌ உலகத்தைவிட்டு நீங்கிப்போகவேண்டிய 
தாயிருக்குமே. நான்‌ உங்களுக்கு எழுதினதென்னவென்றால்‌, 
சகோதரனென்னப்பட்ட ஒருவன்‌ விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்‌ 
காரனாயாவது, விக்கிரகாதரனைக்காரனாயாவது, உதாசினனாயாவது, 
வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால்‌, அவனோடே 
கலந்திருக்கக்கூடாது; அப்படிப்பட்டவனுடனேகூடப்‌ புசிக்கவுங்கூடாது. 
புறம்பே இருக்கிறவர்களைக்‌ குறித்துத்‌ தீர்ப்புச்‌ செய்கிறது என்‌ 
காரியமா? உள்ளே இருக்கிறவர்களைக்குறித்தல்லவோ நீங்கள்‌ 
தீர்ப்புச்‌ செய்கிறீர்கள்‌? புறம்பே இருக்கிறவர்களைக்‌ குறித்துத்‌ தேவனே 
தீர்ப்புச்செய்வார்‌. ஆகையால்‌ அந்தப்‌ பொல்லாதவனை உங்களைவிட்டுத்‌ 
தள்ளிப்போடுங்கள்‌”” (5:9-13). 

இந்தப்‌ பகுதியில்‌ தீர்ப்புச்‌ செய்வது சபைக்குள்ளிருப்பவர்‌ 
களுக்கும்‌, வெளியிலிருப்பவர்களுக்கும்‌ பொருந்தும்‌ என நாமறிகிறோம்‌. 
வெளியிலிருப்பவர்களை அவர்களுடைய பாவகரமான செயல்களினி 
மித்தம்‌ நாம்‌ தீர்ப்புச்‌ செய்யக்கூடாது அல்லது அவர்களுடன்‌ கலந்து 
கொள்ளாமலிருக்கவும்‌ கூடாது. அவர்களிடமிருந்து நம்மைத்தனியே 
நாம்‌ பிரித்துக்கொண்டோமென்றால்‌, பிறகு ஒருபோதும்‌ அவர்களோடு 
சுவிசேஷத்தைப்‌ பகிர்ந்துகொள்ளமுடியாது. ஆகவே அவிசுவாசி 
களுக்குத்‌ தீர்ப்புச்செய்வதை நாம்‌ தேவனிடம்‌ விட்டுவிட்டு, கிறிஸ்து 
அளிக்கின்ற கிருபையை அவர்களோடு நாம்‌ பகிர்ந்து கொள்ளவேண்டும்‌. 


21 


சபையிலுள்ளவர்கள்‌ அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர்‌ 
வாழ்வதாகவும்‌, அவர்களை நடத்துவதாகவும்‌ அறிக்கை செய்துவிட்டு, 
அவர்களுடைய செயல்கள்‌ அவர்களை நம்புவதாகக்‌ கூறுவதற்கு ஏற்ப 
இல்லாதபோது அவர்களை நாம்‌ கடிந்து கொள்ளவேண்டும்‌. 
சபைக்குள்ளிருக்கின்ற ஒழுக்கநெறியற்ற மனிதனுடைய விஷயத்தில்‌ 
தங்களுடைய தீர்ப்பைக்‌ கூறாதிருந்த விசுவாசிகளைப்‌ பொறுப்பற்றவர்கள்‌ 
என பவுல்‌ கருதினார்‌. 
எப்பொழுது கடிந்துகொள்ள வேண்டும்‌ என்பதை அறிந்துகொள்வது 
நாம்‌ ஒருபோதும்‌ இன்னொருவரைத்‌ தீர்ப்புச்‌ செய்யக்கூடாதென்று 
வேதாகமம்‌ போதிக்கவில்லை. அன்புடன்‌ அவர்களை நாம்‌ கடிந்து 
கொள்ளும்போது, அநேக விசுவாசிகள்‌ இயேசுவை மேற்கோள்‌ காட்டிட 
விரும்புகின்றனர்‌. இயேசு, “தீர்க்காதிருங்கள்‌'” என்று கூறினாரென்று 
அவர்கள்‌ கூறுகின்றனர்‌. பிறரைத்‌ தீர்ப்புச்‌ செய்வதைப்பற்றி இயேசு 
கூறிய அறிவுரைகளில்‌ அவை இரண்டு வார்த்தைகளாகும்‌. தீர்க்கா 
திருங்கள்‌ என்று இயேசு கூறிய பிறகு, மற்றவர்களைத்‌ தீர்ப்பது 
குறித்து நிறையக்‌ கூறியிருக்கிறார்‌. முதலில்‌ நம்மைக்குறித்து நாமே 
தீர்க்கவில்லையென்றால்‌, மற்றவர்களுடைய செயல்களை நாம்‌ 
தீர்க்கக்கூடாதென்று இயேசு கற்பித்தார்‌ (மத்தேயு 7:1-5). அதற்கு 
மேலாக, தேவனுடைய குடும்பத்தில்‌ ஒருவன்‌ என்ற முறையில்‌ 
தங்களுக்கும்‌ கிறிஸ்துவின்‌ சரீரத்திலிருக்கிற மற்றவர்களுக்கும்‌ 
தவறு செய்பவர்களைக்‌ கடிந்துகொள்வது நம்முடைய கடமையாகும்‌ 
மத்தேயு 18:15 கலாத்தியர்‌ 6: 1). 


பாவத்தில்‌ வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனைக்‌ கடிந்து 
கொள்ளும்படி பவுல்‌ கொரிந்தியர்களுக்குக்‌ கூறியபோது, சில 
வரைமுறைக்குட்பட்டு அவனைக்‌ கடிந்து கொள்ளவேண்டிய அவசியத்தை 
வலியுறுத்தினார்‌. முதலில்‌, அந்த மனிதன்‌ பாவத்தைத்‌ தொடர்ந்து 
செய்துகொண்டிருந்தான்‌. ஒரு முறை முடிவுக்கு கொண்டு 
வருவதற்கான சிறு அடையாளத்தைக்கூட அவன்‌ காட்டவில்லை. 
தேவனுடைய மன்னிப்புக்கு அப்பாற்பட்ட பாவம்‌ ஒன்றுமில்லை 
என்றாலும்‌, தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்ளாத, மனம்வருந்தாத 
ஒருவனையும்‌ தேவன்‌ மன்னிப்பதில்லை. இந்த மனிதன்‌ மனவருத்தம்‌ 
அல்லது மனம்மாறும்‌ விருப்பம்‌ ஆகியவைகளுக்கு ஒரு 
அடையாளமும்‌ காண்பிக்காதபடியினால்‌ அவனைச்‌ சபையைவிட்டுத்‌ 
தள்ளிப்போடும்படி பவுல்‌ ஆலோசனை கூறினார்‌. அது பவுலுடைய 
இந்த நிருபத்தின்‌ 5ம்‌ அதிகாரத்தில்‌ இரண்டாவது குறிப்பாகும்‌: 
அவனுடைய பாவத்துக்காக மனம்‌ வருந்த விருப்பமில்லாத ஒரு விசுவாசி, 


22 


விசுவாசிகளின்‌ சரீரத்திலிருந்து (சபையிலிருந்த) முழுமையாக நீக்கப்பட 
வேண்டும்‌. 
சரியான இடத்தில்‌ இருப்பதைப்‌ பற்றி... 

கடிந்துகொள்வதற்கான உள்நோக்கம்‌ அன்பில்‌ துவங்குகிறது. 
பாவத்தில்‌ வாழ்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம்‌ 
கண்டிக்கிறோம்‌; ஏனெனில்‌ கிறிஸ்துவுக்கும்‌ அவர்களுக்கும்‌, 
மற்றவர்களுக்கும்‌ இடையிலான உறவுகளை அவர்கள்‌ கெடுப்பதைப்‌ 
பார்த்துக்கொண்டு வாழாவிருந்துவிடமுடியாத அளவுக்கு அவர்களை 
நேசிக்கிறோம்‌. மத்தேயு 18 மற்றும்‌ கலாத்தியர்‌ 6 கூறுகின்றபடி அந்த 
நபரை கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ மீண்டும்‌ இணைத்துவிடுவதே நாம்‌ 
கடிந்துகொள்வதிலுள்ள சரியான உள்நோக்கமாகும்‌. நாம்‌, அவர்களை 
“சாந்தமுள்ள ஆவியோடே” மீண்டும்‌ சேர்க்கிறோம்‌. தேவன்‌, அவர்களைத்‌ 
“தம்முடைய நாமத்தினிமித்தம்‌ நீதியின்‌ பாதைகளில்‌ நடத்துகிறார்‌” 
(சங்கீதம்‌ 23:3). 


இன்னொரு சகோதரனுடைய அல்லது சகோதரியினுடைய 
செயல்கள்‌ அவர்கள்‌ பாவத்தில்‌ வாழ்ந்துகொண்டிருப்பதாகக்‌ 
காண்பித்தால்‌ அவர்களைக்‌ கர்த்தருக்குள்‌ கடிந்துகொள்வது 
சற்றுக்கடினமானது, ஆனால்‌ மிக அவசியமானது. ஆண்டவருடனும்‌ 
கிறிஸ்துவின்‌ சரீரத்துடனும்‌ அவர்களுடைய ஐக்கியத்தை மீண்டுமாய்ச்‌ 
சேர்ப்பதற்காக நாம்‌ கையாளும்‌ அணுகுமுறை, அவர்களுடைய செயல்கள்‌ 
அவர்களுடைய வாழ்க்கைக்கும்‌ உறவுகளுக்கும்‌ எவ்வளவு 
தீமையானவை என்பதை அவர்கள்‌ புரிந்துகொள்வதற்கு உதவி 
செய்வதாக இருக்கவேண்டும்‌. குறிப்பாக, திருமணஉறவுகளுக்கு 
அப்பால்‌ நடைபெறுகிற பாலியல்‌ பாவங்களுக்கு இது மிகவும்‌ 
பொருத்தமானது. 

விசுவாசியின்‌ வாழ்க்கையிலிருக்கிற பாவம்‌, அவிசுவாசி 
களுக்கு முன்பாக அவர்களுடைய சாட்சியையும்‌ கெடுக்கிறது; 
நம்மெல்லாருடைய சாட்சியையும்‌ கெடுக்கிறது. அவிசுவாசிகள்‌ 
பலர்‌ கிறிஸ்தவர்களை மாய்மாலக்காரர்கள்‌ என்ற கூறுகின்றனர்‌. 
ஒரு விசுவாசி பாவத்தில்‌ வாழ்வதை அவர்கள்‌ பார்க்கும்போது 
அந்த விசுவாசியை ஒரு மாய்மாலக்காரன்‌ என்று அடையாளம்‌ 
கண்டுகொள்கின்றனர்‌. அதினிமித்தம்‌ சுவிசேஷத்தையும்‌ 
இரட்சிப்பையும்‌ மறுப்பதற்கு அவர்களுக்கு இன்னுமொறு காரணமும்‌ 
கிடைக்கிறது. அவர்கள்‌, அந்த விசுவாசியுடன்‌ நாம்‌ பழகிக்‌ 
கொண்டிருப்பதைப்‌ பார்த்தால்‌, அந்தப்பாவத்தைக்‌ குறித்து நாம்‌ 
எந்த நடவடிக்கையும்‌ எடுக்கவில்லை என்பதை அறிந்தால்‌ 


23 


நம்மையும்‌ மாய்மாலக்காரர்கள்‌ என்று அடையாளம்‌ கண்டு கொள்வார்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ சரீரத்திலிருக்கிற சகோதர சகோதரியினுடைய ஆன்மீக 
நலனுக்காகவும்‌ சபையிலிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியினுடைய 
சாட்சிக்காவும்‌, அவர்களைக்‌ கிறிஸ்துவுடனும்‌ சரீரத்துடனும்‌ மீண்டும்‌ 
சேர்ப்பதை தம்முடைய உள்நோக்கங்களுக்கு முன்பாக வைத்துக்கொண்டு, 
தாழ்மையுடனும்‌ அன்புடனும்‌ அவர்களைக்‌ கடிந்துகொள்வது மிகவும்‌ 
முக்கியமானது. 


24 


அதிகாரம்‌ 4 


திருமணக்‌ கையேடு 
( 1 கொரிந்தியர்‌ 2) 


முதலாவது கொரிந்தியர்‌ ஏழாம்‌ அதிகாரம்‌, “வேதாகமத்தின்‌ 
திருமண அதிகாரம்‌” என்று அறியப்படுகிறது. திருமணம்‌, திருமணமின்மை, 
திருமண முறிவு, மறுமணம்‌, திருமணத்துக்குட்பட்ட உடலுறவுகள்‌ 
ஆகியவை குறித்து பல்வேறு வினாக்களை கொரிந்து சபை மக்கள்‌ 
பவுலுக்கு முன்‌ வைத்தனர்‌. திருமணத்தின்‌ இந்தக்‌ கோணங்களைப்‌ 
பற்றிய வினாக்களுடன்‌ சபைமக்கள்‌ தங்கள்‌ ஆயர்களிடம்‌ செல்லும்‌ 
போது இந்த அதிகாரம்‌ பல நூற்றாண்டுகளாக ஆயர்களுக்குத்‌ திருமணக்‌ 
கையேடாக இருந்திருக்கிறது. 

இந்த அதிகாரத்தில்‌ குறிப்பாகக்‌ கேட்கப்படுகிற அடிப்படியான 
கேள்வி, “தேவனுடைய பார்வையில்‌ திருமணம்‌ என்பது என்ன?” 
இந்தக்‌ கேள்விகளுக்கெல்லாம்‌ 1 கொரிந்தியர்‌ ஏழாம்‌ அதிகாரத்தில்‌ 
பதில்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே திருமணத்துக்கான 
தேவனுடைய திட்டத்தையும்‌ திருமண உறவில்‌ எழக்கூடிய 
பிரச்சினையுள்ள சூழ்நிலைகளையும்‌ நாம்‌ காணலாம்‌. 


இந்த அதிகாரத்தின்‌ சில பகுதிகள்‌ தெய்வீக அருளால்‌ 
ஏவப்பட்டெழுதப்படவில்லை என்று சிலர்‌ வாதாடுவதுண்டு ஏனெனில்‌; 
பவுல்‌ சில இடங்களில்‌ கர்த்தருடைய அதிகாரத்தின்படி பேசினார்‌; 
சில இடங்களில்‌ சில விஷயங்களில்‌ தன்னுடைய சொந்தக்‌ கருத்தைப்‌ 
பேசினார்‌. உதாரணமாக, “விவாகம்‌ பண்ணிக்கொண்டவர்களுக்கு 
நானல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது: மனைவியானவள்‌ தன்‌ 
புருஷனை விட்டுப்‌ பிரிந்து போகக்கூடாது” (10) என்று கூறும்போது 
போதனை தேவனிடமிருந்து வருவதால்‌ பவுல்‌ உறுதி கூறினார்‌. மற்ற 
இடங்களில்‌ அவருடைய அறிவுரைகள்‌ கர்த்தரிடமிருந்து பெறப்பட்ட 


25 


கட்டளைகளல்லவென்றும்‌, அவைகள்‌ தன்னுடைய ஆலோசனைக 
ளென்றும்‌ தெளிவாக்கினார்‌: “மற்றவர்களைக்குறித்துக்‌ கர்த்தர்‌ அல்ல, 
நானே சொல்லுகிறதாவது: சகோதரனொருவனுடைய மனைவி 
அவிசுவாசியாயிருந்தும்‌, அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்குச்‌ 
சம்மதமிருந்தால்‌, அவன்‌ அவளைத்‌ தள்ளிவிடாதிருக்கக்‌ கடவன்‌”, 
“அன்றியும்‌ கன்னிகைகளைக்‌ குறித்து, கர்த்தரால்‌ எனக்குக்‌ கட்டளை 
இல்லை. ஆகிலும்‌ நான்‌ உண்மையுள்ளவனாயிருக்கிறதற்குக்‌ 
கர்த்தரால்‌ இரக்கம்பெற்று, என்‌ அபிப்பிராயத்தைக்‌ தெரியப்படுத்துகிறேன்‌””. 
“ஆகிலும்‌ என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள்‌ அப்படியே 
இருந்துவிட்டால்‌ பாக்கியவதியாயிருப்பாள்‌. என்னிடத்திலும்‌ தேவனுடைய 
ஆவி உண்டென்று எண்ணுகிறேன்‌” (12, 25, 40). 


இந்த வசனங்களில்‌ பவுல்‌ மனித ஆலோசனைகளைக்‌ 
கூறினாலும்‌ அவைகள்‌ தெய்வீக அருளால்‌ ஏவப்பட்டு எழுதப்படாதவைகள்‌ 
என்றோ, கர்த்தரிடமிருந்து வராதவைகாளன்றோ நாம்‌ தள்ளுபடி 
செய்துவிட முடியாது. கிறிஸ்துவின்‌ போதனைகளைக்‌ கூறுவதற்கு பவுல்‌ 
கவனமாக இருந்தார்‌. இயேசுவினுடைய போதனைகளிலும்‌ 
தேவனுடைய பிரமாணத்திலும்‌ இந்தத்‌ திருமணவினாக்கள்‌ 
பதிலளிக்கப்பட்டிருந்ததால்‌ பவுல்‌ அவைகளைச்‌ சுட்டிக்காட்டி கர்த்தர்‌ 
கூறியதை உறுதிபண்ணினார்‌. இயேசுவோ, பிரமாணமோ 
மெளனமாயிருந்தபோது பவுல்‌ “உண்மையுள்ளவனாயிருக்கிறதற்கு கர்த்தரால்‌ 
இரக்கம்‌ பெற்று”ப்‌ பேசினார்‌. இந்தத்‌ திருமண அதிகாரத்தில்‌ அவர்‌ 
கூறிய கடைசி வார்த்தைகள்‌, அவரிடத்தில்‌ தேவனுடைய 
ஆவி இருந்தது என்பதே (25, 40). 

இந்த அதிகாரத்தில்‌ திருமணத்தைக்‌ குறித்த பவுலுடைய 
எண்ணங்கள்‌ தெய்வீக அருளால்‌ ஏவப்பட்டு எழுதப்பட்டவை 
அல்லவென்று பவுல்‌ ஒருவகையிலும்‌ சுட்டிக்காட்டவில்லை. 
திருமணத்தைக்‌ குறித்து கொரிந்தியருக்கு அவர்‌ எழுதியவைகள்‌ 
தெய்வீக அருளால்‌ ஏவப்பட்டு எழுதப்பட்டவை என்று இந்த அதிகாரத்தின்‌ 
கடைசி வார்த்தைகளில்‌ பவுல்‌ உறுதியாய்‌ கூறினார்‌. 


“இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தினிமித்தம்‌....” 


பவுல்‌, கொரிந்தியரைத்‌ திருமணம்‌ செய்யவேண்டாமென்றும்‌ 
அல்லது கிறிஸ்துவைப்‌ பின்பற்ற அழைக்கப்பட்டபோது அவர்கள்‌ 
வாழ்ந்துகொண்டிருந்த சூழ்நிலையை விட்டுவிட்டு வித்தியாசமான 
சூழ்நிலையைத்‌ தேடவேண்டாமென்றும்‌ கூறிய ஆலோசனையை இந்த 
அதிகாரம்‌ முழுவதிலும்‌ அவர்‌ வலியுறுத்துகிறார்‌. “இப்பொழுது 
உண்டாயிருக்கிற துன்பத்தினிமித்தம்‌” என்று அவர்‌ அழைக்கிற 


26 


சூழ்நிலைகளினால்‌ இவ்வாறு அவர்களை அறிவுறுத்தினார்‌ (20. 
துன்புறுத்தப்படுகின்ற காலகட்டத்தில்‌ சபை வாழ்ந்து 
கொண்டிருந்தது. ஆகவேதான்‌, தனியாயிருப்பவர்கள்‌ அவர்களை 
எதிர்நோக்கியிருக்கிற வாழ்க்கையின்‌ அன்றாடப்‌ பிரச்சினைகளை 
அதிகமாக்கிக்கொள்ளாமல்‌, தனியாகவேயிருந்து விடுவது 
சிறந்ததென்று பவுல்‌ நினைத்தார்‌. 

கொரிந்தியர்கள்‌ பவுலுக்கு எழுதின கடிதத்தில்‌ தனியாயிருக்கிற 
அவர்களுடைய பிள்ளைகள்‌ இதுபோன்ற கடினமான சூழ்நிலையில்‌ 
திருமணம்‌ செய்யவேண்டுமா எனக்‌ கேட்டனர்‌. அதற்குப்‌ பவுல்‌, 
அவர்களுடைய கன்னிகையான மகள்களும்‌ தனியாயிருக்கிற மகன்களும்‌ 
தனியாகவேயிருந்து விடுவது அறிவுடமை என்று கூறினார்‌. பவுல்‌, 
இந்த இளம்‌ வயதினருக்குத்‌ திருமணத்தைத்‌ தடை செய்யவில்லை. 
ஆனால்‌ அவர்கள்‌ தனியாகவேயிருந்துவிடுவதற்கு அவர்களை 
உற்சாகப்படுத்தினார்‌. அதற்காக, “....ஸ்திரீயைத்‌ தொடாமலிருக்கிறது 
மனுஷனுக்கு நல்லது” என்று இந்த அதிகாரத்தை ஆரம்பித்தார்‌ (1). 
இந்த இளம்‌ வயதினர்‌ தனியாகவேயிருந்துவிடத்‌ தீர்மானித்துவிட்டால்‌ 
அவர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே சோதனையிலிருந்து விலக்கி 
வைத்துக்கொள்ள வேண்டும்‌ என்று விரும்பினார்‌. 


தனியாயிருப்பவர்கள்‌ அப்படியேயிருந்துவிட பவுல்‌ 
உற்சாகப்படுத்தினாலும்‌, திருமணம்‌ செய்வதை அவர்கள்‌ தெரிவு 
செய்வது பாவமல்ல என்று ஒத்துக்கொண்டார்‌. “ஆகிலும்‌ அவர்கள்‌ 
விரத்தராயிருக்கக்கூடாதிருந்தால்‌ விவாகம்‌ பண்ணக்கடவர்கள்‌; 
வேகிறதைப்பார்க்கிலும்‌ விவாகம்பண்ணுகிறது நலம்‌”; “நீ விவாகம்‌ 
பண்ணினாலும்‌ பாவமல்ல...”; “ஆகிலும்‌ ஒருவன்‌ தன்‌ புத்திரியின்‌ 
கன்னிகைப்பருவம்‌ கடந்து போனதினாலே, அவள்‌ விவாகம்‌ 
பண்ணாமலிருப்பது அவளுக்குத்‌ தகுதியல்லவென்றும்‌, அவள்‌ 
விவாகம்பண்ணுவது அவசியமென்றும்‌; நினைத்தால்‌, அவன்‌ தன்‌ 
மனதின்படி செய்யக்கடவன்‌; அது பாவமல்ல, விவாகம்‌ பண்ணட்டும்‌” 
(9,28,36. 


பவுல்‌ முன்பே திருமணம்‌ செய்திருந்தான்‌ என்று ஒரு 
யூகம்‌ இருக்கிறது. ஏனெனில்‌, சனகரீம்‌ சங்கத்தின்‌ உறுப்பினன்‌ 
என்ற முறையில்‌ ஒரு மனைவியுடன்‌ வாழ எதிர்பார்க்கப்பட்டிருப்பான்‌. 
மேலும்‌, திருமணம்‌ ஆகாதவர்களையும்‌, கைம்பெண்களையும்‌ 
குறிப்பிட்டு எழுதிய பகுதியில்‌ அவரைப்போல “இருந்துவிட” 
அறிவுறுத்தினார்‌ (8. அநேகக்‌ கல்விமான்கள்‌ அவர்‌ தாரமிழந்தவர்‌ 
என்று முடிவுசெய்கின்றனர்‌. 


27 


“ஒருவரைவிட்டு ஒருவர்‌ பிரியாதிருங்கள்‌...”? 


ஒரு கணவனுக்கும்‌ மனைவிக்குமிடையில்‌ உள்ள தாம்பத்ய 
உறவு பிள்ளைப்பேறு என்கிற நோக்கத்தைக்கொண்டது. 
இருவருடைய சந்தோஷத்துக்காகவும்‌ உண்டானது. “புருஷன்‌ தன்‌ 
மனைவிக்குச்‌ செய்யவேண்டிய கடமையைச்‌ செய்யக்கடவன்‌; 
அப்படியே மனைவியும்‌ தன்‌ புருஷனுக்குச்‌ செய்யக்கடவள்‌. மனைவி 
யானவள்‌ தன்‌ சுயசரீரத்திற்கு அதிகாரியல்ல, புருஷனே அதற்கு 
அதிகாரி; அப்படியே புருஷனும்‌ தன்‌ சுயசரீரத்திற்கு அதிகாரியல்ல, 
மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும்‌ ஜெபத்திற்கும்‌ 
தடையிராதபடிக்கு இருவரும்‌ சிலகாலம்‌ பிரிந்திருக்கவேண்டு 
மென்று சம்மதித்தாலன்றி, ஒருவரைவிட்டு ஒருவர்‌ பிரியாதிருங்கள்‌; 
உங்களுக்கு விரதத்துவம்‌ இல்லாமையால்‌ சாத்தான்‌ உங்களைத்‌ 
தூண்டிவிடாதபடிக்கு, மறுபடியும்‌ கூடிவாழுங்கள்‌'” என்று எழுதி பவுல்‌ 
மேற்கூறிய கருத்தை ஆதரிக்கிறார்‌ (3-5). 

இந்தப்‌ பகுதிக்கு முந்திய சில வசனங்களில்‌ தனியாயிருப்பவர்‌ 
களுக்கு “ஸ்திரீயைத்‌ தொடாமலிருக்கிறது மனுஷனுக்கு நல்லது” 
(1) என்று கூறினார்‌. ஆனால்‌ இது திருமணமான தம்பதியருக்குப்‌ 
பொருந்தாது. இந்தப்‌ பகுதியின்படி பாலியல்‌, திருமணத்தில்‌ 
இணைந்திருக்கிற அடுத்த நபரைக்‌ கருத்தில்கொண்டதாகவும்‌, 
அவர்களுடைய சந்தோஷத்தை மனதில்கொண்டதாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. புருஷன்‌ தன்‌ மனைவியை மகிழ்விக்கவும்‌, மனைவி தன்‌ 
புருஷனை மகிழ்விக்கவும்‌ நாடவேண்டும்‌, தாம்பத்ய உறவில்‌ 
அவர்களிருவரும்‌ ஒருவரையொருவர்‌ விட்டுப்‌ பிரியாதிருக்க வேண்டும்‌. 


திருமணத்துக்கு உட்பட்ட பாலியல்‌ உறவுக்கான வரையறைகள்‌ 
இது சரி அல்லது தவறு, இது இயல்பானது அல்லது மீறியது 
என்பவைகளல்ல. செயல்படுத்துவதற்கான வார்த்தை “ஒருவருக்‌ 
கொருவர்‌” என்பதே. திருமணமான தம்பதியர்‌ தங்கள்‌ சந்தோஷத்துக்காக 
எதைச்‌ செய்தாலும்‌ சரியோ தவறோ அல்ல. அதில்‌ முக்கியமான காரியம்‌, 
“ஒருவருக்‌ கொருவராக” அது இருக்கவேண்டும்‌ என்பதே. கணவனும்‌ 
மனைவியும்‌ பாலியல்‌ உறவைத்‌ தவிர்ப்பது, உபவாசத்திலும்‌ ஜெபத்திலும்‌ 
நேரம்‌ செலவிடும்‌ காரணத்துக்காக மட்டுமே இருக்கலாமென்றும்‌, அந்த 
முடிவும்‌ இருவரும்‌ சேர்ந்து ஒப்புக்கொண்டதாக இருக்கவேண்டுமென்றும்‌ 
பவுல்‌ எழுதுகிறார்‌. 

தாம்பத்ய உறவிலிருந்து விலகியிருப்பதற்கான வரைமுறைகளை 
மட்டும்‌ இது நமக்குக்‌ காட்டிடவில்லை; ஆனால்‌ கணவனும்‌ மனைவியும்‌ 
பகிர்ந்துகொள்ளவேண்டிய ஆவிக்குரிய உறவின்‌ மாதிரியையும்‌ 


28 


காண்பிக்கிறது. தேவனுக்கு முன்பாகத்‌ திருமணமாகிய அவர்கள்‌ 
சரீர உறவைப்‌ பகிர்ந்து கொண்டாலும்‌, அவர்களுக்குத்‌ தேவனுடன்‌ 
தனித்தனியாக, தனிப்பட்ட உறவு இன்னும்‌ உண்டு. இந்த 
வாழ்க்கையில்‌ மிகவும்‌ நெருக்கமான உறவு திருமணமல்ல; தேவனுடன்‌ 
நமக்கு இருக்கின்ற ஐக்கிய உறவே இது. மக்கள்‌ தேவனுடன்‌ 
இருக்கிற தங்களுடைய உறவைவிட திருமண உறவை மிகவும்‌ 
தாராளமாக பேசிக்‌ கொள்கின்றனர்‌. 

தம்பதியர்‌ இருவரும்‌ தங்களுடைய தாம்பத்ய உறவில்‌ 
திருப்தி அடைவதே பாலியல்‌ ஒழுக்கநெறிக்கேட்டிலிருந்து 
பாதுகாத்துக்கொள்வதற்குச்‌ சிறந்த வழியென இப்பகுதி 
போதிக்கிறது. கொரிந்து பட்டணம்‌ ஒழுக்கநெறிக்கேட்டில்‌ 
மூழ்கிக்கிடந்தது, சோதனையிலிருந்து தற்காத்துக்கொள்வதற்காக 
திருமணத்‌ தம்பதிகள்‌ இல்லத்திலேயே ஒருவருக்கொருவர்‌ 
பாலியல்‌ தேவைகளை திருப்தி செய்யும்படி பவுல்‌ விரும்பினார்‌. நல்ல 
உறவும்‌ ஒருவரையொருவர்‌ மகிழச்செய்கிற சரீர உறவே, ஒழுக்க 
நெறிக்கேட்டுக்கு தப்புவதற்கு சிறந்த வழியாகும்‌. 
“ிமாதானமாயிருக்கும்படிக்கே தேவன்‌ நம்மை அழைத்திருக்கிறார்‌...” 


தனியாயிருப்பது, திருமணமாகியிருப்பது ஆகியவைகளோடு 
இந்த அதிகாரம்‌ திருமணமுறிவு சம்பந்தமான பிரச்சினைகளைப்‌ 
பற்றியும்‌ கூறுகிறது. இரண்டு விசுவாசிகள்‌ திருமணமுறிவு மூலம்‌ 
திருமணத்தைக்‌ கலைத்துவிட அவர்களுக்கு அனுமதி உண்டா என்று 
கொரிந்தியர்கள்‌ தங்கள்‌ கடிதத்தில்‌ பவுலைக்‌ கேட்டதுபோல்‌ 
தோன்றுகிறது. பவுல்‌, 10,11ம்‌ வசனங்களில்‌ அவர்களுக்குப்‌ 
பதிலளிக்கிறார்‌. “இல்லை” என்று அவர்களுடைய கேள்விக்குப்‌ பவுல்‌ 
ஒரே வார்த்தையில்‌ பதிலளித்தார்‌: திருமணம்‌ கலைக்கப்படக்கூடாதது 
என்று இயேசு பரிசேயருக்குக்‌ கூறிய போதனைகளைப்‌ பார்க்கும்படி 
கொரிந்தியருக்குப்‌ பவுல்‌ கூறினார்‌ (மத்தேயு 19:3-9). 


இயேசுவால்‌ நேரடியாகப்‌ பதிலளிக்கப்படாத ஒரு கேள்வியைப்‌ 
பற்றி பவுல்‌, 12 முதல்‌ 16 வரையிலான வசனங்களில்‌ எழுதுகிறார்‌. 
ஒரு விசுவாசிக்கும்‌ அவிசுவாசிக்குமிடையில்‌ திருமணமுறிவு 
அனுமதிக்கப்‌ படுகிறதா? இதில்‌ பவுல்‌ தெய்வீக அருளால்‌ ஏவப்பட்டு 
எழுதிய ஆலோசனை நியாயமாயிருக்கிறது. “...சகோதரனெரு 
வனுடைய மனைவி அவிசுவாயிருந்தும்‌, அவனுடனே வாசமாயிருக்க 
அவளுக்குச்‌ சம்மதமிருந்தால்‌, அவன்‌ அவளைத்‌ தள்ளிவிடாதிருக்கக்‌ 
கடவன்‌. அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன்‌ அவிசுவாசியிருந்தும்‌, 
அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்குச்‌ சம்மதமிருந்தால்‌, அவள்‌ 


29 


அவனைத்‌ தள்ளிவிடாதிருக்கக்கடவள்‌... ஆகிலும்‌ அவிசுவாசி 
பிரிந்துபோனால்‌ போகட்டும்‌, இப்படிப்பட்ட விஷயத்தில்‌ சகோதரனாவது 
சகோதரியாவது அடிமைப்பட்டவர்களல்ல, சமாதானமாயிருக்கும்படிக்கே 
தேவன்‌ நம்மை அழைத்திருக்கிறார்‌. மனைவியானவளே, நீ உன்‌ 
புருஷனை இரட்சிப்பாயோஅல்லவோ உனக்கு எப்படித்தெரியும்‌? 
புருஷனே, நீ உன்‌ மனைவியை இரட்சிப்பாயோஅல்லவோ உனக்கு 
எப்படித்தெரியும்‌?”” (12-13, 15-16. 


விசுவாசியாக கணவன்‌/மனைவி  அவிசுவாசியாகிய 
மனைவியுடன்‌ / கணவனுடன்‌ தங்கியிருக்க வேண்டுமென்றும்‌, 
அவர்கள்‌ இரட்சிக்கப்படும்படியாக தேவனுடைய அன்புக்கும்‌ 
கிருபைக்கும்‌ ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கவேண்டுமென்றும்‌ பவுல்‌ 
கொரிந்தியருக்குக்‌ கூறினார்‌ (1 பேதுரு 3:1-6). திருமணம்‌ 
கலைக்கப்படவேண்டுமென்றால்‌ அந்த முடிவை எடுக்க வேண்டியது 
அவிசுவாசியான துணைதான்‌. அவிசுவாசி பிரிந்து செல்ல முடிவு 
செய்தால்‌, விசுவாசி அவனையோ அவளையோ போக அனுமதிக்கலாம்‌. 
ஒரு சகோதரனோ அல்லது ஒரு சகோதரியோ “அப்படிப்பட்ட விஷயத்தில்‌ 
அடிமைப்பட்டவர்களல்ல” (1 கொரிந்தியர்‌ 7-15). 
அன்பின்‌ பட்டகம்‌ 

பதினைந்தாம்‌ வசனத்தில்‌ வருகிற “அடிமைத்தனம்‌” 
என்பதற்கு பவுல்‌ என்ன பொருள்‌ கொண்டிருந்தார்‌ என்பதில்‌ 
அறிவாளர்களுக்கிடையில்‌ ஒருமித்த கருத்து இல்லை. சிலர்‌, 
கணவன்‌-மனைவி இருவரில்‌ ஒருவர்‌ உயிரோடுள்ள மட்டும்‌ 
இன்னொருவர்‌ மறுமணம்‌ செய்வதை வேதாகமம்‌ எதிர்ப்பதால்‌, 
அவிசுவாசி திருமணத்தை விட்டுப்பிரிந்து சென்றபின்‌, விசுவாசி 
விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாமென்றும்‌ ஆனால்‌ மறுமணம்‌ 
செய்யக்கூடாதென்றும்‌ பொருள்கொள்கின்றனர்‌ (ரோமர்‌ 7:2-3). 
சிலர்‌, இருவரில்‌ ஒருவர்‌ பிரிந்து சென்றால்‌ இன்னொருவர்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவதாக அந்த வசனம்‌ 
கூறுவதால்‌ அவர்கள்‌ விவாகரத்தும்‌ செய்யலாம்‌, மறுமணமும்‌ 
செய்யலாம்‌ என்று கூறி அதற்குமேல்‌ விளக்கத்தையும்‌ 
கொடுக்காமலிருக்கின்றனர்‌. 


இந்த வசனத்தின்‌ விளக்கத்திற்கு வேதபண்டிதர்களுக் 
கிடையே உடன்பாடு இல்லாவிட்டாலும்‌, இந்த வசனத்துக்கு நாம்‌ 
அன்பின்‌ ஆவியுடன்‌ விளக்கம்‌ தரவேண்டும்‌. பவுல்‌ கூறகிறபடி, தேவன்‌ 
மனிதனுக்குப்‌ பிரமாணங்களைக்‌ கொடுத்தது, அவனை அடிமைத்‌ 
தனத்தில்‌ வைக்க விரும்பியதாலல்ல ஆனால்‌ அவன்‌ நன்றாக 


30 


வாழவேண்டுமென்று விரும்பியதாலேயே அவற்றைக்‌ கொடுத்தார்‌, 
“இதை நான்‌ உங்களைக்‌ கண்ணியில்‌ அகப்படுத்த வேண்டு 
மென்று சொல்லாமல்‌... உங்கள்‌ சுயபிரயோஜனத்துக்காகவே 
சொல்லுகிறேன்‌” (1 கொரிந்தியர்‌ 7:35). 


இயேசுவுக்கும்‌ பரிசேயர்களுக்குமிடையிலிருந்த வேறுபாட்டை 
இப்படிச்‌ சொல்லலாம்‌: இயேசு தேவனுடைய பிரமாணத்தை மக்களைக்‌ 
கடைப்பிடிக்கச்‌ செய்யுமுன்‌ அவர்‌ தம்பிரமானத்தை அன்பு என்கிற 
பட்டகத்தின்‌ (Pri) ஊடாக கடந்துபோகச்‌ செய்தார்‌. பரிசேயர்கள்‌ 
மக்கள்மீது இரக்கமின்றி பிரமாணப்‌ “புத்தகத்தை வீசினர்‌”. ஆகவே 
தேவனுடைய பிரமாணத்தின்‌ போதனையை நாம்‌ மக்களுடைய 
வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதற்கு முன்‌ தேவனுடைய அன்பு என்கிற 
பட்டகத்தின்‌ ஊடாக அதைக்கடந்து போகச்‌ செய்யவேண்டும்‌. 


உதாரணமாக, விவாகரத்து பண்ணிய நபர்‌, கணவன்‌/மனைவி 
ஆகிய இன்னொரு நபர்‌ உயிரோடிக்கும்‌ வரை மறுமணம்‌ செய்யலாகாது 
என்று வேதம்‌ கூறுவதால்‌, விசுவாசியாவதற்கு முன்பே விவாகரத்து 
பெற்ற ஒரு நபர்‌ மீண்டும்‌ திருமணம்புரிய அனுமதிக்கப்படலாமா 
என்று நாம்‌ வியக்கலாம்‌. அவர்களுக்கு அப்படிக்‌ கூறுவோமென்றால்‌ 
பரிசேயர்களைப்‌ போலிருப்போம்‌. அவர்கள்‌ பிரமாணம்‌ தேவனுடைய 
அன்பை வெளிக்காட்டுகிறதென்று கூறி அதனாலேயே மக்கள்‌ 
வாழ்க்கையைத்‌ துன்பத்துக்குள்ளாக்கினார்கள்‌. ஒய்வு நாளைக்‌ 
குறித்த காரியத்தில்‌ பரிசேயர்கள்‌ அப்படித்தான்‌ செய்தார்கள்‌. 
ஓய்வுநாளில்‌ ஒருவனை குணமாக்கியதற்காக இயேசுவைக்‌ கடிந்து 
கொண்டார்கள்‌. இயேசுவோ ஓய்வுநாள்‌ பிரமாணம்‌ தேவனுடைய 
அன்பு என்கிற பட்டகம்‌ வழியாகக்‌ கடந்துபோகச்‌ செய்தார்‌. 
“மனுஷன்‌ ஒய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஒய்வுநாள்‌ 
மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது...” என்று கூறி பரிசேயர்களை அவர்‌ 
கடிந்து கொண்டார்‌ (மாற்கு 2:27). 


அப்படியானால்‌ திருமணச்‌ சட்டங்களை தேவன்‌ ஏன்‌ 
உண்டாக்கினார்‌? அவர்‌ சிருஷ்டித்த ஆனும்‌ பெண்ணும்‌ 
திருமணத்தின்‌, ஒரு குடும்பத்தின்‌ ஆசீர்வாதங்களைப்‌ பெற்று 
மகிழ்ச்சியாயிருக்க விரும்பினார்‌. திருமணமும்‌ குடும்பமும்‌ செயல்பட 
நமக்கு ஒரு அமைப்பு வேண்டுமெனவும்‌ தேவன்‌ விரும்பினார்‌. 
ஆனால்‌ அந்தத்திருமணச்‌ சட்டங்களை தேவன்‌ நமக்குக்‌ கொடுக்கும்‌ 
போது நினைத்த ஆசீர்வாதங்களைப்‌ பெறுவதிலிருந்து மக்களைத்‌ 
தள்ளிவைக்க அநேக சமயங்களில்‌ நாம்‌ பயன்படுத்துகிறோம்‌. 
பவுல்‌ கூறியபடி, “எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது”” 
(2 கொரிந்தியர்‌ 3:0. 


31 


இந்த அதிகாரத்தைப்‌ பத்திபத்தியாகப்‌ பிரித்திருக்கிற 
புதிய ஏற்பாட்டு வாசகம்‌ உங்களிடமிருந்தால்‌ ஒவ்வொரு 
பத்தியையும்‌ வாசிக்கும்போது, அந்தப்பத்தியில்‌ பவுல்‌ கொடுத்திருக்‌ 
கின்ற பதிலிலிருந்து கொரிந்தியர்‌ எழுப்பிய வினா என்ன 
வென்று நீங்கள்‌ முடிவு செய்யலாம்‌. கொரிந்தியர்கள்‌ இரண்டு 
விசுவாசிகளுடைய மணமுறிவைப்பற்றியும்‌, மறுமணத்தைப்பற்றியும்‌ 
கேட்டிருக்கக்கூடுமென நாம்‌ யூகிக்கலாம்‌. 


இரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பலமுறை திருமணமாகி 
அநேக கணவன்மார்‌/ மனைவிமார்களை விட்டுப்‌ பிரிந்தவர்கள்‌, 
இப்போது புதிய விசுவாசிகளாயிருப்பவர்கள்‌ என்ன செய்யவேண்டு 
மென கொரிந்தியர்‌ கேட்டிருந்தனர்‌. இந்த அதிகாரத்திலிருக்கிற 
ஒரு பத்தியிலுள்ள (17-24) குறிப்புகளினால்தான்‌ பவுலை அப்படிக்‌ 
கேட்டனர்‌. பவுலுடைய பதிலை சுருக்கமாகப்‌ பார்க்கலாம்‌: ஒரு 
புதிய விசுவாசி, அவனுடைய பழைய செயல்களைத்‌ தலைகீழாக 
மாற்றிவிடும்படி நாம்‌ முயற்சி செய்யக்‌ கூடாது. அதாவது, முன்பு 
விவாகரத்து செய்தவரை/செய்தவளை இப்போது மறுமணம்‌ 
செய்யச்‌ சொல்வது அல்லது அவர்களுடைய இரண்டாவது 
புருஷனை விவாகரத்து செய்யச்‌ சொல்வது போன்ற காரியங்களை 
நாம்‌ செய்யக்கூடாது. இந்தப்‌ பத்தியில்‌ பவுல்‌ மூன்று முறை 
இவ்வாறு போதிக்கிறார்‌: “தேவன்‌ அவனவனுக்குப்‌ பகிர்ந்ததெப்‌ 
படியோ, கர்த்தர்‌ அவனவனை அழைத்ததெப்படியோ அப்படியே 
அவனவன்‌ நடக்கக்‌ கடவன்‌.” “அவனவன்‌ தான்‌ அழைக்கப்பட்ட 
நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கக்கடவன்‌” 
(17,2024. 


“அழைக்கப்பட்ட” என்ற வார்த்தையை பவுல்‌ பலமுறை 
இந்த நிருபத்தில்‌ பயன்படுத்துகிறார்‌. அப்படிச்‌ செய்யும்போது 
அந்த மக்களுடைய இரட்சிப்பின்‌ அனுபவத்தை அவர்‌ குறிப்பிடுகிறார்‌. 
ஒரு ஆணோ பெண்ணோ இரட்சிப்பின்‌ அனுபவத்தைப்‌ 
பெறும்போது அவர்கள்‌ தேவனிடம்‌ தங்களுடைய திருமண 
சூழ்நிலையை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளவேண்டும்‌. 
அவர்கள்‌ ஒரு அவிசுவாசியுடன்‌ திருமணம்‌ செய்திருந்தால்‌ 
7:12-16ல்‌ இருக்கிற பவுலின்‌ போதனையைக்‌ கவனிக்க 
வேண்டும்‌; அவர்கள்‌ திருமணமாகாதவர்களென்றால்‌, தேவன்‌ 
தங்களை தனியாயிருப்பதற்காக அழைக்கிறாரா அல்லது 
திருமணத்துக்காக அழைக்கிறாரா என்று கேட்டுக்கொள்ள 
வேண்டும்‌. 


32 


மணமாகா நிலை: கவலையில்லாமல்‌ கர்த்தரைப்‌ பற்றிக்கொண்டிருப்பது 


கடைசியாக, இந்த அதிகாரத்தின்‌ இறுதியில்‌ மணமாகா 
நிலையின்‌ நன்மைகளையும்‌ பவுல்‌ பட்டியலிட்டிருக்கிறார்‌: 
“...விவாகமில்லாதவன்‌ கர்த்தருக்கு எப்படிப்‌ பிரியமாயிருக்கலா 
மென்று, கர்த்தருக்குரியவைகளுக்காகக்‌ கவலைப்படுகிறான்‌. 
விவாகம்பண்ணினவன்‌ தன்‌ மனைவிக்கு எப்படிப்‌ பிரியமாயிருக்கலா 
மென்று, உலகத்துக்குரியவைகளுக்காகக்‌ கவலைப்படுகிறான்‌. 
..விவாகமில்லாதவள்‌ சரீரத்திலும்‌ ஆத்துமாவிலும்‌ பரிசுத்த 
மாயிருக்கும்படி, கர்த்தருக்குரியவைகளுக்காகக்‌ கவலைப்படுகிறாள்‌ ; 
விவாகம்பண்ணினவள்‌ தன்‌ புருஷனுக்கு எப்படிப்‌ பிரியமாயிருக்கலா 
மென்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள்‌. இதை நான்‌ 
உங்களைக்‌ கண்ணியில்‌ அகப்படுத்த வேண்டுமென்று சொல்லாமல்‌, 
உங்களுக்குத்‌ தகுதியாயிருக்குமென்றும்‌, நீங்கள்‌ கவலையில்லாமல்‌ 
கர்த்தரைப்‌ பற்றிக்கொண்டிருக்கவேண்டுமென்றும்‌ உங்கள்‌ சுய 
பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன்‌” (32-35). 

கவலையில்லாமல்‌ கர்த்தரைப்‌ பற்றிக்கொண்டிருப்பதற்கு 
சிறந்த வழி திருமணமின்றி மணமாகாத நிலையிலிருப்பதாகும்‌. 
இந்தக்‌ கருத்து இந்த அதிகாரத்தின்‌ மற்ற இடங்களில்‌ 
கூறியிருக்கிற “இப்பொழுதிருக்கிற துன்பத்துக்கு” சம்பந்தப்பட்டதல்ல. 
ஆனால்‌ இது, வேறு காரியங்களில்‌ கவனம்‌ செலுத்தாமல்‌ கர்த்தருக்கு 
முழுஇருதயத்தின்‌ கவனத்தையும்‌ செலுத்துவதைப்பற்றியதாகும்‌. 
அந்த அளவு பக்தியைப்‌ பெறுவதற்கு ஒரு நபர்‌ திருமணம்‌ 
செய்யாமலிருப்பது நல்லது. திருமணப்‌ செய்துகொள்ள முடிவு செய்கின்ற 
நபர்‌, திருமணம்‌ செய்துகொள்ளமலிருக்க முடிவு செய்கிறவரைவிட 
தாழ்ந்தவரல்ல. திருமணம்‌ செய்கின்ற கன்னிகை தன்னுடைய 
நேரத்தை புருஷனுக்கும்‌ தேவனுக்கும்‌ பகிர்ந்து செலவிடுவதின்‌ 
சிரமத்தை உணருகிறாள்‌. திருமணமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கான 
முடிவு அந்த நபருக்கும்‌ கர்த்தருக்கும்‌ இடையில்‌ எடுக்கப்பட 
வேண்டிய முடிவாகும்‌. ஏனெனில்‌ அதற்குத்‌ தேவையான பெலனைக்‌ 
கர்த்தர்தான்‌ கொடுக்கமுடியும்‌. மணமாகாத நிலையை பவுல்‌ ஒரு 
வரமென்று கூறுகிறார்‌ (7). 


“தேவன்‌ இணைத்ததை...” 


திருமண அதிகாரம்‌ சில கடினமான கேள்விகளை எழுப்புகிறது. 
அதில்‌ அடிப்படையான கேள்வி, “தேவனுடைய பார்வையில்‌ திருமணம்‌ 
என்பது என்ன?” எளிமையாகக்‌ கூறினால்‌, மத்தேயு 19:6ல்‌ 
அதற்குப்‌ பதிலளிக்கப்பட்டிருக்கிறது: “ஆகையால்‌, தேவன்‌ இணைத்ததை 


33 


மனுஷன்‌ பிரிக்காதிருக்கக்கடவன்‌.” பரிசுத்த விவாகத்தில்‌ இரண்டு 
விசுவாசிகள்‌ இணைக்கப்படும்போது, தேவன்‌ அவர்களை 
இணைத்திருப்பதாக அவர்கள்‌ நம்புவதால்‌ ஒருவர்‌ வாழ்வை 
ஒருவருக்கு ஒப்புவிக்கின்றனர்‌. தேவன்‌ அவர்களை இணைந்தார்‌ 
என்ற உறுதியான நம்பிக்கைதான்‌ அவர்கள்‌ திருமணத்துக்கு 
அசைக்க முடியாத உறுதியைத்‌ தருகின்றது: இருவரும்‌ சட்ட 
பூர்வமாக இணைக்கப்பட்டனர்‌ என்ற துண்டுக்‌ காகிதமல்ல. 
வாழ்க்கையில்‌ மாறுவதற்கேற்ற எண்ணிறந்த வாய்ப்புகளும்‌ 
நிகழ்வுகளும்‌ இவ்வுலகில்‌ திருமணத்‌ தம்பதியருக்கு இருப்பதால்‌, 
திருமணம்‌ செய்வதற்கான முடிவு தெய்வீக வழிகாட்டுதலின்‌ 
அடிப்படையிலிருக்க வேண்டும்‌. 


34 


அதிகாரம்‌ 5 
கிறிஸ்துவைப்போல வாழ்வதற்கு மூன்று 
கோட்பாடுகள்‌ [அதிகாரங்கள்‌ 8, 9, 10] 


கிறிஸ்தவ ஜீவியத்தில்‌ அநேக காரியங்கள்‌ சரியென்றோ 
தவறென்றோ முடிவுகூறப்படாமல்‌, அந்தந்தக்‌ கலாச்சாரத்துக்குப்பட்ட 
சமுதாய பாதிப்புகளைப்‌ பொறுத்து எதிர்மறையான உணர்வுகளோடு 
சம்பந்தப்படுத்தப்படுகிறது. சில கலாச்சாரங்களில்‌ மது அருந்துவது 
அல்லது தலைமுடியை ஒரு குறிப்பிட்ட வகையில்‌ வைத்துக்கொள்வது 
போன்ற காரியங்கள்கூட இந்த அடிப்படையில்‌ கவனிக்கப்படுகிறது. 
கொரிந்தியக்‌ கலாச்சாரத்தில்‌ விக்கிரகங்களுக்குப்‌ படைக்கப்பட்ட 
மாம்சத்தைப்‌ புசிப்பது பிரச்சினைக்குரியதாயிற்று. சபைக்கு வெளியிலே, 
கொரிந்தியக்‌ குடிமக்கள்‌ விக்கிரகங்களை வழிபட்டு, தங்கள்‌ சார்பில்‌ 
சில காரியங்களையும்‌, மிருகங்களைப்‌ பலியிடுவதையும்‌ செய்தார்கள்‌. 
அப்பொழுது பலியிடப்பட்ட மிருகங்களின்‌ மாம்சம்‌, பின்னர்‌ குறைந்த 
விலையில்‌ கடைகளில்‌ விற்கப்பட்டது. கிறிஸ்தவத்துக்கு மாறிவந்த 
அநேகர்‌, கிறிஸ்துவிலுள்ள விசுவாசத்துக்குள்‌ வருவதற்கு முன்னர்‌ 
இப்படிப்பட்ட பழக்கங்களில்‌ பங்குகொண்டிருந்திருக்கக்கூடும்‌. 
விசுவாசத்துக்குள்‌ வந்தபிற்பாடு, விக்கிரங்களுக்குப்‌ பலியிடப்பட்ட 
மாம்சத்தைப்‌ புசிப்பது சரியா அல்லது தவறா என்று அறிந்துகொள்ள 
அவர்கள்‌ போராடினார்கள்‌. அவர்களில்‌ அநேகர்‌, மாம்சத்துடன்‌ 
விக்கிரக ஆராதனையும்‌ இணைந்திருந்ததால்‌ அதைத்‌ தவறு 
என்றுணர்ந்தனர்‌. 

நன்கு படித்தவர்கள்‌ அல்லது நெடுங்காலம்‌ கிறிஸ்தவர்களாக 
சபையிலிருக்கும்‌ மற்றவர்கள்‌ விக்கிரகங்களுக்குப்‌ படைக்கப்பட்ட 
மாம்சத்தைப்‌ புசிப்பதில்‌ ஒரு தவறையும்‌ காணவில்லை. அவர்களுடைய 
பார்வையில்‌ விக்கிரகங்கள்‌ பொன்‌, வெள்ளி, மரம்‌, கல்‌ ஆகியவை 
களுக்கு மேலாக வேறொன்றுமில்லை; ஆவிக்குரிய உலகில்‌ 
அவைகளுக்கு ஒரு முக்கியத்துவமும்‌ இல்லை. இந்த மனப்பாங்கை 


35 


பவுல்‌ அடையாளம்‌ கண்டு, “...உலகத்திலே விக்கிரமானது 
ஒன்றுமில்லையென்றும்‌ ஒருவரேயன்றி வேறொரு தேவன்‌ இல்லை...” 
(8:4) என்று கூறும்‌ அந்த மனப்பாங்கை ஆதரித்தார்‌. பவுல்‌, தங்கம்‌ 
வெள்ளியிலான அந்த விக்கிரகங்களுக்கு ஒரு மதிப்பையும்‌ 
தரவில்லை. ஆகவே விக்கிரகங்களுக்குப்‌ படைக்கப்பட்ட மாம்சத்தைப்‌ 
புசிப்பது ஒருவனுடைய விசுவாசத்துக்கு எதிர்மறையானதல்ல 
என்ற முதிர்ச்சியடைந்த விசுவாசிகளின்‌ கருத்தை ஒத்துக்கொண்டார்‌. 


“ஆகிலும்‌, இந்த அறிவு எல்லாரிடத்திலும்‌ இல்லை...” என்று 
பவுல்‌ கூறினார்‌ (7). ஒருவகையில்‌, ஒவ்வொருவரும்‌ உங்களைப்‌ 
போல்‌ விசுவாசம்கொண்டவர்களல்ல என்று கூறினார்‌. விக்கிரகங்கள்‌ 
ஒன்றுமில்லை என்பதை சபையில்‌ அறிந்திருக்கும்‌ ஒரு நபர்‌, 
அதைப்பற்றிக்‌ தெரியாத சகோதரனை சந்திக்கும்போது என்ன 
செய்ய வேண்டும்‌ என்பதைப்பற்றி இந்த மூன்று அதிகாரங்களைப்‌ 
பவுல்‌ எழுதினார்‌. விக்கிரகங்களுக்குப்‌ படைக்கப்பட்ட மாம்சத்தைப்‌ 
புசிக்கும்‌ பிரச்சினையிலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர 
சகோதரிகளுக்கிடையே உள்ள உறவுகளுக்கும்‌, விசுவாசத்தில்‌ 
பலமுள்ளவர்கள்‌ விசுவாசத்தில்‌ பலவீனமுள்ளவர்களை எவ்வாறு 
மதிக்க வேண்டும்‌ என்ற பிரச்சினைகளையும்‌ பற்றிப்‌ பவுல்‌ 
கூறினார்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ எதையும்‌ புசிப்பதற்குத்‌ 
தங்களுக்குக்‌ கொடுத்த சுயாதீனம்‌. அவர்களுக்குத்‌ தரப்பட 
வேண்டும்‌ என்றவர்களிடம்‌ பவுல்‌, “இதைக்குறித்து உங்களுக்கு 
உண்டாயிருக்கிற அதிகாரம்‌ எவ்விதத்திலும்‌ பலவீனருக்குத்‌ 
தடுக்கலாகாதபடிக்குப்‌ பாருங்கள்‌” “...ஆதலால்‌ போஜனம்‌ என்‌ 
சகோதரனுக்கு இடறலுண்டாக்கினால்‌, நான்‌ என்‌ சகோதரனுக்கு 
இடறலுண்டாக்காதபடிக்கு, என்றைக்கும்‌ மாம்சம்‌ புசியாதிருப்பேன்‌”” 
என்று பலமுள்ள விசுவாசிகளுக்குக்‌ கூறினார்‌ (0,13). 


இந்தத்‌ தீர்வு பலமுள்ள சகோதரர்கள்‌ மத்தியில்‌ ஒரு பாதிப்பை 
உண்டுபண்ணக்காரணமாயிருக்கும்‌ என்பது பவுலுக்குத்‌ தெரியும்‌, 
ஆவிக்குரிய விடுதலைக்கு அவர்‌ ஒரு முதன்மையானவராயிருந்தார்‌. 
பிரமாணத்தை அப்படியே அனுசரித்ததை விரும்பவில்லை. தம்முடைய 
போதனையை, கிறிஸ்தவ வாழ்க்கையில்‌ செய்யக்கூடியது, 
செய்யக்கூடாதது என்ற வழிகாட்டுப்புத்தகமாக அவர்கள்‌ மாற்றுவதை 
அவர்‌ விரும்பவில்லை. பலவீனமுள்ள நம்முடைய சகோதரர்‌ 
சகோதரிகளுடைய தேவைகளை சிந்திப்பது எவ்வளவு முக்கியம்‌ 
என்பதைக்‌ கொரிந்தியருக்குக்‌ (உங்களுக்கும்‌, எனக்கும்‌) கற்பிக்க 
பவுல்‌ இந்த மூன்று அதிகாரங்களையும்‌ எழுதினார்‌. 


36 


கிறிஸ்துவைப்‌ போல சுதந்தரத்தைப்‌ பின்பற்றுவதற்குள்ள மூன்று 
கோட்பாடுகளின்‌ சுருக்கம்‌ 

இந்தப்‌ பகுதியில்‌ பவுலுடைய போதனைகளின்‌ சுருக்கத்தை 
அவருடைய கடைசி வார்த்தைகளில்‌ பார்க்கின்றோம்‌: “...நீங்கள்‌ 
புசித்தாலும்‌, குடித்தாலும்‌, எதைச்செய்தாலும்‌, எல்லாவற்றையும்‌ 
தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்‌. நான்‌ என்‌ சுயபிர 
யோஜனத்தைத்‌ தேடாமல்‌, அநேகருடைய பிரயோஜனத்தைத்‌ தேடி, 
அவர்கள்‌ இரட்சிக்கப்படும்படிக்கு, எவ்விதத்திலும்‌ எல்லாருக்கும்‌ 
பிரியமாய்‌ நடக்கிறதுபோல, நீங்களும்‌, யூதருக்கும்‌, கிரேக்கருக்கும்‌, 
தேவனுடைய சபைக்கும்‌ இடறலற்றவர்களாயிருங்கள்‌” (10:31-33). 
இந்த வசனங்கள்‌ மூலமாக மூன்று கோட்பாடுகளை நாம்‌ பார்க்கிறோம்‌. 
முதலாவதாக, நம்முடைய முன்னுரிமை தேவனை மகிமைப்‌ 
படுத்துவதாக இருக்கவேண்டும்‌. இரண்டாவதாக பிறருடைய 
இரட்சிப்புக்காக நாம்‌ என்ன செய்கிறோம்‌ என்பதாக நம்முடைய 
செயல்கள்‌ இருக்கவேண்டும்‌. மூன்றாவதாக, நம்முடைய சொந்த 
நலனைவிட பிறருடைய நலன்‌ அதிக முக்கியமானதென்று தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌. தேவனை மகிமைப்படுத்துவது எது? பிறருடைய 
இரட்சிப்புக்கு நடத்துவது எது? பிறருக்கு பயன்தருவது எது? என்பது 
தான்‌ முக்கியம்‌. இந்த மூன்று கோட்பாடுகளை நீங்கள்‌ சிந்தித்துப்‌ 
பார்க்கும்போது, அவைகள்‌ இந்த நிருபத்தில்‌ பவுல்‌ பின்னால்‌ கூறப்‌ 
போகிற அன்பு - தேவனுடைய அன்பு - என்கிற கருத்தைக்‌ கூறுகின்றன 
என்பதை நீங்கள்‌ உணர்வீர்கள்‌. 

ஒரு காரியம்‌ தங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது 
பாதகமாக இருக்குமா என்பதின்‌ அடிப்படையில்‌ தான்‌ இவ்வுலக 
மக்களின்‌ செயல்பாடுகள்‌ அமைகின்றன. அவர்கள்‌ “இதிலிருந்து 
எனக்கு என்ன கிடைக்கும்‌?” என்று கேட்கின்றனர்‌. ஆனால்‌, 
இயேசுவின்‌ சித்தாந்தமான கொடுப்பதைப்பற்றியும்‌ - இன்னும்‌ தேவன்‌ 
மகிமைப்பட தேவனுக்கு கொடுப்பதைப்பற்றியும்‌, இரட்சிக்கப்படுவதற்கும்‌ 
பக்தி விருத்தியடைவதற்கும்‌ ஏதுவாக மற்றவர்களுக்கு கொடுப்பதைப்‌ 
பற்றியும்‌ பவுல்‌ இங்கு கற்பிக்கிறார்‌. 

தம்முடைய இரட்சிப்பு நம்மைக்‌ கிறிஸ்துவின்‌ அடிமை 
களாக்கியது. நாம்‌ தெரிவுகொள்வதன்படி இனியும்‌ செய்வதற்கு 
நமக்கு சுதந்தரம்‌ இல்லை. தேவனுடைய மகிமைக்காக பிறர்‌ 
இரட்சிக்கப்படவும்‌ பக்திவிருத்தியடையவும்‌ நாம்‌ எப்படி செயல்பட 
கிறிஸ்து விரும்புவாரோ அப்படி நாம்‌ செயல்பட நிர்ப்பந்திக்கப்‌ 
படுகிறோம்‌. 


37 


கிறிஸ்துவைப்‌ போல வாழ்வதிலுள்ள மூன்று கோட்பாடுகளை 
செயல்படுத்துவது 

பவுல்‌, இந்த மூன்று கோட்பாடுகளையும்‌ தம்முடைய 
சொந்த வாழ்க்கையில்‌ எவ்வாறு செயல்படுத்தினார்‌ என்று ஒன்பதாம்‌ 
அதிகாரத்தில்‌ விவரித்துக்காட்டினார்‌. முதலாவது, “...நான்‌ 
சுயாதீனனல்லவா?...” “புசிக்கவும்‌ குடிக்கவும்‌ எங்களுக்கு 
அதிகாரமில்லையா? மற்ற அப்போஸ்தலரும்‌, கர்த்தருடைய 
சகோதரரும்‌, கேபாவும்‌ செய்கிறதுபோல, மனைவியாகிய ஒரு 
சகோதரியைக்‌ கூட்டிக்கொண்டு திரிய எங்களுக்கும்‌ அதிகார 
மில்லையா?” “நாங்கள்‌ உங்களுக்கு ஞானநன்மைகளை விதைத்‌ 
திருக்க, உங்கள்‌ சரீரநன்மைகளை அறுத்தால்‌ அது பெரிய 
காரியமா? மற்றவர்கள்‌ உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தைச்‌ 
செலுத்தினால்‌, அவர்களிலும்‌ நாங்கள்‌ அதிகமாய்ச்‌ செலுத்தலா 
மல்லவா?...” என்று தமது அதிகாரத்தைக்‌ குறித்து எழுதினார்‌. 
புசிக்கவும்‌, ஊழியத்தில்‌ பிறருக்குச்‌ செய்யும்‌ சேவையினிமித்தம்‌ 
உலகப்பொருள்களைப்‌ பெறவும்‌ தமக்குள்ள உரிமையை விவரித்துக்‌ 
காட்டினார்‌. 
எல்லாருக்கும்‌ எல்லாம்‌ 

விடுதலைப்‌ பிரமாணத்துக்குட்பட்ட அப்போஸ்தலர்‌ என்ற 
முறையில்‌ கிறிஸ்துவின்‌ போதனைகளுக்கு நேரடியாக முரண்படாமல்‌ 
நடந்துகொள்ள பவுலுக்கு சுயாதீனம்‌ உண்டு. ஆனால்‌ அப்படி நடந்து 
கொள்ளாமலிருக்க அவன்‌ தெரிவு செய்து கொண்டார்‌. மாறாக 
கொரிந்தியருக்கு இப்படிக்‌ கூறினார்‌. “...அப்படியிருந்தும்‌, கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்திற்குயாதொரு தடையும்‌ உண்டாகாதபடிக்கு, நாங்கள்‌ 
இந்த அதிகாரத்தைச்‌ செலுத்தாமல்‌ எல்லாப்பாடும்படுகிறோம்‌” 
“நான்‌. இவைகளில்‌ ஒன்றையும்‌ அநுபவிக்கவில்லை...” (12,15). 
அவர்‌ சுதந்தரமாக நடந்துகொள்ளலாமென்றாலும்‌ அவர்‌ பிரசங்கித்து 
வந்த சுவிசேஷத்தை அது தடை செய்துவிடுமோ என்று பயந்து, 
அப்படி நடந்துகொள்ளாமலிருப்பதைப்‌ தெரிவு செய்துகொண்டார்‌. 
இப்படியாக, தேவனுடைய மகிமையையும்‌, மனிதருடைய இரட்சிப்பையும்‌ 
தன்னலமின்றி தம்முடைய சொந்த நலனுக்கு மேலாக வைத்தார்‌. 

பவுலுடைய செய்தியின்‌ சிறப்பான குறிப்பு, கீழ்க்கானும்‌ 
வசனங்களில்‌ இருக்கிறது: “நான்‌ ஒருவருக்கும்‌ அடிமைப்படாத 
வனாயிருந்தும்‌, நான்‌ அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக்‌ 
கொள்ளும்படிக்கு, என்னைத்தானே எல்லாருக்கும்‌ அடிமை 
யாக்கினேன்‌. யூதரை ஆதாயப்படுத்திக்கொள்ளும்படிக்கு யூதருக்கு 


38 


யூதனைப்போலவும்‌, நியாயப்பிரமாணத்துக்குக்‌ கீழ்ப்பட்டவர்களை 
ஆதாயப்படுத்திக்கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்குக்‌ 
கீழ்ப்பட்டவனைப்போலவுமானேன்‌. நியாயப்பிரமாணமில்லாதவர்களை 
ஆதாயப்படுத்திக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம்‌ 
இல்லாதவனைப்போலவுமானேன்‌. அப்படியிருந்தும்‌, நான்‌ தேவனுக்கு 
முன்பாக நியாயப்பிரமாணமில்லாதவனாயிராமல்‌, கிறிஸ்துவின்‌ 
பிரமாணத்துக்குள்ளானவனாயிருக்கிறேன்‌. பலவீனரை ஆதாயப்‌ 
படுத்திக்கொள்ளும்படிக்குப்‌ பலவீனருக்குப்‌ பலவீனனைப்போலானேன்‌; 
எப்படியாகிலும்‌ சிலரை இரட்சிக்கும்படிக்கு நான்‌ எல்லாருக்கும்‌ 
எல்லாமானேன்‌. சுவிசேஷத்தில்‌ நான்‌ உடன்பங்காளியாகும்படிக்கு, 
அதினிமித்தமே இப்படிச்‌ செய்கிறேன்‌” (19-23). 


பவுல்‌ மனிதருக்குமுன்‌ சுதந்திரமுள்ளவராயிருந்தாலும்‌ 
அதாவது சுதந்தரமாகப்‌ பிறந்து யாருக்கும்‌ அடிமைப்படாத 
வராயிருந்தாலும்‌ சுவிசேஷத்துக்காக எல்லாருக்கும்‌ அடிமையாயிருக்க 
தெரிவு செய்துகொண்டார்‌. இரட்சிப்பின்‌ சுவிசேஷத்தை அவர்‌ 
களுக்கும்‌ வாய்ப்பைப்‌ பெறுவதற்காக அவர்களுக்குத்‌ தன்னாலான 
எந்த வகையினாலாவது ஊழியம்‌ செய்யத்‌ தீர்மானித்தார்‌. ஒருவன்‌ 
யூதனாயிருந்தால்‌ ஒரு யூதனுக்கு சுவிசேஷம்‌ தெளிவாகவும்‌ 
அவனைக்‌ கவரக்கூடியதாகவும்‌ ஆகும்படியாக அவனை ஏற்றுக்‌ 
கொள்வார்‌. ஒரு மனிதன்‌ கல்விகல்லாதவனாயிருந்தால்‌ அவனுக்கும்‌ 
சுவிசேஷம்‌ தெளிவாகும்படி பவுல்‌ அவனிடம்‌ பேசுவார்‌. 


பவுல்‌ தாண்டிச்‌ செல்லாத கட்டுப்பாடுகள்‌ இருந்தாலும்‌, 
ஒருவனுக்கு நியாயப்பிரமாணம்‌ இல்லையென்றால்‌, நியாயப்பிரமாணம்‌ 
இல்லாத அவனுக்கு சுவிசேஷத்தை தெளிவாகவும்‌ கவரும்‌ 
விதமாகவும்‌ சொல்வதற்கு அவராலான எல்லாவற்றையும்‌ செய்வார்‌. 
அவனுடைய விசுவாசத்தை மற்றவர்கள்‌ மறுத்தால்‌, பவுல்‌ அவர்களோடு 
தன்விசுவாசத்தை சமரசம்‌ செய்துகொள்வதில்லையென்றாலும்‌, 
கிறிஸ்துவுக்குள்ளான தம்முடைய சுயாதீனத்தை வாழ்க்கையின்‌ 
பல்வேறு பின்னணியிலிருப்பவர்கள்‌ அனைவரும்‌ சுவிசேஷத்தை 
புரிந்துகொள்ளும்படி பயன்படுத்தினார்‌. 


கிறிஸ்துவுக்குள்ளான சுயாதீனத்தை பவுல்‌ முதன்மையானதாக்‌ 
கருதினார்‌. பிரமாணத்தை அளவுக்கு மீறி அனுசரிப்பதை 
விரும்பவில்லை, பலவீனமுள்ள சகோதரன்‌ மேலும்‌ கிறிஸ்துவின்‌ 
சரீரத்தின்‌ ஒற்றுமையின்‌ மேலும்‌ அவனுக்கு மிகுந்த அக்கறை 
யிருந்தது, அதனால்‌, பலவீனமுள்ள சகோதரன்‌ இடறுதலுக்கான 
காரியங்களைத்தான்‌ செய்வதிலிருந்து விலகியிருக்கத்‌ தெரிவு செய்து 
கொண்டார்‌. 


39 


அதே போல, கிறிஸ்துவுக்குள்ளான சுயாதீனத்தினால்‌ நாம்‌ 
அநேகக்‌ காரியங்களைச்‌ செய்யலாமென்றாலும்‌, நம்முடைய 
செயல்கள்‌ பிறருக்கு, குறிப்பாக நம்முடைய சொந்த ஆவிக்குரிய 
சரீரத்தின்‌ அவயவங்களைப்‌ பாதிப்பதற்குப்‌ பொறுப்பேற்கவேண்டும்‌. 
ஆகவே தேவனுடைய பரிசுத்தத்தையும்‌ அல்லது கிறிஸ்துவோடிருக்கிற 
நம்முடைய உறவையம்‌ மீறிவிடாதபடி நாம்‌ செய்வது ஏதாவது 
இன்னொரு சகோதரனோ அல்லது சகோதரியோ இடறுவதற்கு 
ஏதுவாக இருந்தால்‌ அவர்களுடைய முன்னிலையில்‌ நாமதைச்‌ 
செய்யக்கூடாது. பலவீனமுள்ள சகோதரனையோ அல்லது 
சகோதரியையோ வெகுதூரமாக அனுப்பிவிடுவதோ அல்லது அவர்களை 
வேறுபக்கம்‌ திரும்பிப்பார்த்துக்கொண்டிருக்கச்‌ சொல்வதோ, பவுல்‌ 
கூறுகிற கோட்பாட்டை கடைப்பிடிப்பதாகாது. இந்தக்‌ கோட்பாட்டின்‌ 
செயலாக்கம்‌, நம்முடைய சகோதர சகோதரிகள்‌ மீதான அக்கறையிலும்‌, 
அன்பிலும்‌, சரீரத்தின்‌ ஒற்றுமையிலும்‌ காணப்படுகிறது. 
சபையில்‌ பெண்களுடைய பங்கைப்‌ புரிந்துகொள்வது 


பவுல்‌, முதலாவது கொரிந்தியர்‌ 11வது அதிகாரத்தில்‌ 
பெண்களுடைய பங்குபற்றியும்‌ கர்த்தருடைய பந்திபற்றியும்‌ 
எழுதுகிறார்‌. பெண்களை அவர்களுடைய தலைகளை முக்காடிட்டுக்‌ 
கொள்ளும்படியும்‌, தலைமுடியை நீளமாக வளர்க்கும்படியும்‌ 
அறிவுறுத்தினார்‌. “ஸ்திரீ தன்‌ மயிரை நீளமாய்‌ வளர்க்கிறது 
அவளுக்கு மகிமையாயிருக்கிறது...” என்று பவுல்‌ எழுதினார்‌ (15). 
கொரிந்தியக்‌ கலாச்சாரத்தில்‌ முடியை வெட்டிக்கொண்ட அல்லது 
மொட்டையடித்துக்‌ கொண்ட பெண்கள்‌ வேசிகள்‌ என்றும்‌ அவர்களுடைய 
நடத்தை கேள்விக்குரியது என்றும்‌ அறியப்பட்டிருந்தார்கள்‌. 
ஆதலால்‌ கிறிஸ்தவப்‌ பெண்களைத்‌ தனியாகக்‌ காட்டுவதற்காக 
அவர்கள்‌ தலைகளை முக்காடிட்டுக்கொள்ளவும்‌ முடியை நீளமாக 
வளர்க்கவும்‌ பவுல்‌ அறிவுறுத்தினார்‌. 

இந்தப்‌ போதனை, கலாச்சார அடிப்படையிலானது. ஆனால்‌ 
கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்ட அதனுடைய கோட்பாடு இன்னும்‌ 
பொருத்தமாயிருக்கிறது. நாம்‌ வாழ்கின்ற கலாச்சாரம்‌, பொருத்த 
மாகத்தான்‌ இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகையான மக்கள்‌, சில 
வகையான ஆடைகள்‌, முடியலங்காரங்கள்‌ ஆகியவைகளில்‌ அவர்களை 
அடையாளப்படுத்துமென்றால்‌ அதே வகைகளில்‌ நாம்‌ ஆடையணி 
வதையும்‌, முடியலங்காரம்‌ செய்வதையும்‌ தவிர்க்கவேண்டும்‌. 
சகோதரர்‌ கவலைகொள்வதற்கு நாம்‌ காரணமாயிருக்கக்கூடாது. 
கிறிஸ்துவைப்போல இருக்கிற பெண்களை வெளியிலிருப்போர்‌ 
வேசிகளோடு அடையாளம்‌ காணும்படியான எந்தக்‌ காரணத்தையும்‌ 


40 


நாம்‌ தரலாகாது. கலாச்சாரம்‌, முடிவெட்டிக்கொள்வதை வேசித்‌ 
தனத்தோடு இணைத்துப்பார்க்கவில்லையென்றால்‌, அந்தக்‌ கலாச்‌ 
சாரத்தில்‌ கிறிஸ்துவைப்‌ போன்ற பெண்கள்‌ முடிவெட்டிக்கொள்வதில்‌ 
தவறேதுமில்லை என்பது சொல்லாமலே விளங்கும்‌. 


இந்த நிருபத்தை நான்‌ மேலாய்வு செய்தபோது ஒரு பெண்‌ 
ஜெபிக்கும்போது அல்லது தீர்க்கதரிசனம்‌ கூறுகிறபோது தலையை 
முக்காடிட்டுக்கொள்ளவேண்டும்‌ என்ற பவுலின்‌ போதனைக்கு, 
ஆலயத்துக்கு வருகிற பெண்கள்‌ தொப்பி அணிய வேண்டும்‌ 
என்று பொருளல்லவெனக்கண்டேன்‌. இது வழக்கத்தோடு சம்பந்தப்‌ 
பட்டது. மத்தியகிழக்கு கலாச்சாரங்களின்படி பெண்கள்‌ வெளியில்‌ 
வரும்போது முக்காடிட்டுக்கொள்வது இப்போதும்‌ வழக்கமாயிருக்கிறது. 
பவுலுடைய இந்த முக்கியமான போதனை, பவுல்‌ ரோமாபுரியாருக்கு 
எழுதிய நிருபத்தில்‌ “...இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷந்தரியாமல்‌...” 
(ரோமர்‌ 12:2) இருக்க நாம்‌ கற்பிக்கப்பட்டாலும்‌, நாம்‌ வாழ்கின்ற 
கலாச்சாரங்களுக்கு முழுக்க முழுக்க உணர்வற்றவர்களாக 
இருந்துவிடக்கூடாது என்று காண்பிக்கிறது. இன்று மத்திய கிழக்கு 
கலாச்சாரங்களில்‌ வாழ்கின்ற பெண்‌ ஊழியர்கள்‌ அந்தக்‌ 
கலாச்சாரத்திலிருக்கிற சில காரணக்கூறுகளுக்கு உணர்வற்றவர்‌ 
களாயிருக்கக்கூடாதென்று பயிற்சிக்கப்பட்டிருக்கின்றனர்‌. 


“சபையில்‌ பெண்கள்‌ ஜெபிக்கிறபோதாவது தீர்க்க 
தரிசனம்‌ உரைக்கிற போதாவது” என்பதிலிருந்து சபையில்‌ 
பெண்களுடைய பங்கில்‌ ஜெபிப்பதும்‌ தீர்க்கதரிசனம்‌ கூறுவதும்‌ 
சேர்ந்திருக்கிறது என்று வாதிடுகிறார்‌. சபையில்‌ பெண்களுடைய 
பங்கு என்பதை ஆராய்ந்து பார்ப்பது இந்த முடிவுக்கு வழிவகுக்கிறது : 
சபையில்‌ ஒரு பெண்‌, அந்த சபை மூப்பர்களுடைய அதிகாரத்தின்படி 
செயல்பட்டால்‌, எதையும்‌ செய்யலாம்‌ அதே ஆராய்ச்சியின்‌ அடிப்படையில்‌, 
சபையில்‌ ஒவ்வொருவரும்‌ சபை மூப்பர்களுடைய அதிகாரத்துக்குட்‌ 
பட்டவர்கள்‌ என்றும்‌, மூப்பர்கள்‌ உயிர்த்தெழுந்த, ஜீவிக்கின்ற 
கிறிஸ்துவினுடைய அதிகாரத்துக்கும்‌, தேவனுடைய வார்த்தையின்‌ 
அதிகாரத்துக்கும்‌ உட்பட்டவர்களென்றும்‌ தெரிகிறது. 
கர்த்தருடைய பந்திக்கு பாத்திரமாயிருப்பது 

கொரிந்தியர்கள்‌ கர்த்தருடைய பந்தியில்‌ சேரக்கூடிய 
போது செய்த தவறான காரியங்களைச்‌ சீர்ப்படுத்துவதற்காகப்‌ 
பவுல்‌ தெய்வீக அருளால்‌ ஏவப்பட்டெழுதியபோது, கொரிந்திய 
விசுவாசிகளை ஒருவருக்கொருவர்‌ அக்கறைகாட்டும்படியும்‌, பந்தியில்‌ 
கூடுவதற்கு முன்பு தங்களுடைய இருதயங்களை சோதித்துக்‌ 


41 


கொள்ளும்படியும்‌ அறிவுரை வழங்கினார்‌. அவர்கள்‌ அந்த சாக்கிர 
மெந்துவில்‌ இரண்டு அபாத்திரத்‌ தன்மையோடு பங்கு 
பெறுவதாகக்‌ கேள்விப்பட்டிருந்தார்‌: கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர 
சகோதரிகளைப்பற்றி நினைப்பதில்லை; இராப்போஜன சாதனங்களையும்‌ 
பாத்திரமாய்ப்‌ புசிப்பதில்லை. “...அவனவன்‌ தன்தன்‌ சொந்த 
போஜனத்தை முந்திச்‌ சாப்பிடுகிறான்‌; ஒருவன்‌ பசியாயிருக்கிறான்‌, 
ஒருவன்‌ வெறியாயிருக்கிறான்‌'” (20). 


சபையின்‌ முதல்‌ சந்ததியில்‌ இராப்‌ போஜனத்துக்கு 
முன்னதாக “அன்பின்‌ விருந்து” என்றழைக்கப்பட்ட விருந்தைப்‌ 
புசிப்பது ஒரு வழக்கம்‌. இங்கே பவுல்‌ எழுதுவதிலிருந்து அவர்கள்‌ 
கொண்டுவந்த உணவை மேசை ஒன்றில்‌ பொதுவாக வைக்கவில்லை 
யென்று தெரிகிறது. வெளிப்படையாகத்‌ தோன்றுகிறபடி, ஒவ்வொரு 
வரும்‌ அவனவன்‌ என்ன புசிக்கப்போகிறானோ அதைக்‌ கொண்டு 
வந்தான்‌. சிலர்‌ செல்வந்தர்‌; நிறைய உணவைக்‌ கொண்டுவந்தனர்‌. 
சிலர்‌ ஏழைகள்‌ (அடிமைகளும்‌ இருந்தனர்‌); உணவே கொண்டு 
வர முடியாமலிருந்தனர்‌. நிறைய வைத்திருந்தவர்கள்‌ ஒன்று 
மில்லாதவர்கள்‌ முன்னிலையில்‌ புசித்தார்கள்‌. பசியாகவும்‌, 
புசிப்பதற்கு ஒன்றுமில்லாமலுமிருந்த விசுவாசிகளுக்கு முன்பாக 
இன்னொரு விசுவாசி சுகபோகமாக உணவருந்தினான்‌. 
“புசிக்கிறதற்கும்‌ குடிக்கிறதற்கும்‌ உங்களுக்கு வீடுகள்‌ இல்லையா?...” 
(22) என்ற கேள்வியைப்‌ பவுல்‌ கேட்டபோது, சபைவிருந்துகளில்‌ 
பவுல்‌ “ஈரத்துணியைப்‌” போடுவதாக அதாவது மற்றவர்‌ 
மகிழ்ச்சியைக்‌ கெடுப்பதாகச்‌ சிலர்‌ கூறினார்கள்‌. 


சகவிசுவாசிகளைப்‌ பற்றின அக்கறையில்லாமல்‌ இராப்‌ 
போஜனச்‌ சாதனங்களை அவர்கள்‌ எடுத்துக்கொண்டனர்‌. சில சகோதரர்‌ 
தங்களுடைய மது அருந்தும்‌ வேட்டையைத்‌ திருப்தி செய்து 
கொள்வதற்காக கர்த்தருடைய இராப்போஜனத்துக்கு வருவதை 
நாமும்‌ பார்க்கிறோம்‌. குடித்தவர்களைப்‌ போலாவதற்காக அவர்கள்‌ திராட்ச 
இரசத்தை அருந்தினார்கள்‌. நம்முடைய சபைக்கலாச்சாரத்தை 
“கொரிந்துவின்‌ முதலாம்‌ சபைக்‌” கலாச்சாரத்துடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்து, 
இந்தத்‌ தவறுகளையெல்லாம்‌ வாசிக்கும்போது நாம்‌ நடுக்கமடைகிறோம்‌. 
இவர்கள்‌ ஒழுக்கநெறியில்‌ சீர்கேடோன கொரிந்துப்பட்டணத்திலுள்ள 
முதலாவது சபையின்‌ முதலாவது மக்கள்‌ என்பதை நாம்‌ நினைவில்‌ 
கொள்ளவேண்டும்‌. சரீரப்பிரகாரமான பெற்றோரும்‌ ஆவிக்குரிய 
பெற்றொருமாகிய நாம்‌ குழந்தைகள்‌ குளறுபடி செய்வார்கள்‌ என்பதை 
உணர வேண்டும்‌. பவுல்‌, கொரிந்தியர்‌ மீது குழந்தைகள்‌ என்கிற 
லேபிளை (மச!) ஒட்டுகிறார்‌ (1 கொரிந்தியர்‌ 3: 1). 


42 


இந்தத்‌ தவறுகளெல்லாம்‌ பவுலுக்கு அருவருப்பாயிருந்தது. 
கிறிஸ்துவின்‌ மரணத்தையும்‌ உயிர்த்தெழுதலையும்‌ நினைவு 
கூருவதும்‌, விசுவாசிகள்‌ பந்தியில்‌ கிறிஸ்துவையும்‌ ஒருவருக்கொரு 
வரையும்‌ சந்திக்கும்போது இந்த இரண்டு சுவிசேஷ உண்மைகளும்‌ 
அவர்களுக்கு என்ன பொருள்‌ உணர்த்துகின்றன என்பதை நினைத்துப்‌ 
பார்ப்பதும்‌ கர்த்தருடைய பந்தி என்பதன்‌ பொருளிலிருக்கிற சாரமாகும்‌. 
பவுல்‌, “...எவன்‌ அபாத்திரமாய்க்‌ கர்த்தருடைய அப்பத்தைப்‌ புசித்து, 
அவருடைய பாத்திரத்தில்‌ பாணம்‌ பண்ணுகிறானோ, அவன்‌ கர்த்தருடைய 
சரீரத்தையும்‌ இரத்தத்தையும்‌ குறித்துக்‌ குற்றமுள்ளவனாயிருப்பான்‌. 
எந்த மனுஷனும்‌ தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில்‌ 
புசித்து, இந்தப்‌ பாத்திரத்தில்‌ பானம்‌ பண்ணக்கடவன்‌”” என்று கொரிந்து 
சபையைக்‌ கண்டித்து எழுதுகிறார்‌ (27-28). 


சில மொழிபெயர்ப்புகள்‌ இந்தப்‌ பந்திக்கு அபாத்திரமாய்‌ 
வரக்கூடாதென எச்சரிக்கின்றது. இது ஒரு துரதிஷ்டமான மொழி 
பெயர்ப்பு. அது விசுவாசிகளை கர்த்தருடைய பந்திக்கு பாத்திர 
முள்ளவர்களாக வரவேண்டுமென்று அவர்களை உணரவைக்கிறது. 
அவர்கள்‌ பாவம்‌ செய்திருக்கும்‌ நேரத்தில்‌, இந்தப்‌ பந்தி அவர்களுக்கு 
மிக அவசியமாக நேரத்தில்‌ பந்திக்கு வராமலிருக்கத்‌ தீர்மானிக்‌ 
கின்றனர்‌. சரியான மொழிபெயர்ப்புகள்‌ பவுலைச்‌ சரியாக விளக்குகின்றன. 
அவர்‌ கொரிந்தியரை (உங்களையும்‌ என்னையும்‌) தகுதியுடையவர்களாய்‌ 
பந்திக்கு வரும்படிக்‌ கூறுகிறார்‌. இந்தப்‌ பந்தி நம்முடைய 
தகுதியின்மையையும்‌ நமக்காகப்‌ பாடுபட்டு உயிர்த்தெழுந்த 
இரட்சகருடைய தகுதியையும்‌ கூறுகிறது. 

சுருக்கமாகச்‌ சொன்னால்‌, கர்த்தருடைய பந்தியில்‌, பங்கு 
பெறுமுன்‌ தங்கள்‌ இருதயங்களைக்‌ கர்த்தருக்கு முன்பாக ஆராய்ந்து 
சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டுமென்றும்‌, அவர்களுடைய சகவிசுவாசிகள்‌ 
பசியுடன்‌ பார்த்துக்கொண்டிருக்கும்போது இவர்கள்‌ தங்களுக்கு 
விருப்பமான உணவை அளவுக்கு மீறி புசித்து பிறகு கர்த்தருடைய பந்தியை 
திராட்ச இரசத்தால்‌ வெறிக்கின்ற நேரமாக்கிக்கொள்ளக்‌ கூடாதென்றும்‌ 
கூறுகிறார்‌. 


அந்த நேரத்தை ஒருவருடன்‌ ஒருவர்‌ பழகும்‌ நேரமாகவும்‌ 
பவுல்‌ காண்பிக்கிறார்‌. நீங்கள்‌ போஜனம்‌ பண்ணக்‌ கூடிவரும்போது, 
ஒருவருக்காக ஒருவர்‌ காத்திருங்கள்‌ (33). விசுவாசிகளின்‌ ஒற்றுமை 
இராப்போஜனத்தின்‌ முக்கியமான ஒரு கோணமுமாகும்‌. சரீரம்‌ முழுவதும்‌ 
ஒன்றாக இராப்போஜனம்‌ பண்ணும்படி பின்தங்கிய விசுவாசி 
களுக்காகக்‌ காத்திருப்பது, தனித்தனியாகவும்‌, ஒன்று சேர்ந்தும்‌ 
கிறிஸ்துவுக்கு முன்பாக காண்பிக்கும்‌ ஒற்றுமையின்‌ அடையாளமாகும்‌. 


43 


கர்த்தருடைய பந்தியில்‌ நீங்கள்‌ எப்படி பங்கு பெறுகிறீர்கள்‌? 
அவருடைய நொருக்கப்பட்ட சரீரத்தையும்‌ சிந்தப்பட்ட இரத்தத்தையும்‌ 
சுட்டிக்காட்டுகிற அப்பத்தையும்‌ இரசத்தையும்‌ புசித்துப்‌ பானம்‌ பண்ணுவதற்கு 
முன்பு உங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்களா? கிறித்துவுடனான 
செங்குத்தான உறவையும்‌ ஆவிக்குரிய சமுதாயத்தில்‌ பக்கவாட்டாகவும்‌, 
அதாவது அனைவருடனும்‌ உங்கள்‌ ஐக்கியத்தையும்‌ உணருகிறீர்களா? 

தனியாகவும்‌, சபையாகவும்‌ கர்த்தருடைய பந்தியினுடைய 
பொருளின்‌ முக்கியத்துவத்தை உணர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலை 


பக்தியுடனும்‌ நினைவு கூர்ந்து, தியானித்து, பந்தியில்‌ சேரும்‌ நேரத்தை 
பரிசுத்தமான புனிதமான அனுபவமுமாக ஆக்கிக்கொள்ளுங்கள்‌. 


44 


நிருபத்தின்‌ ஆக்கபூர்வமான பகுதி 
அதிகாரம்‌ 6 
பரிசுத்த ஆவியானவரின்‌ கிரியை 


பவுல்‌, கொரிந்தியருக்கு எழுதின முதலாம்‌ நிருபத்தின்‌ 
ஆக்கபூர்வமான பகுதியை, “அன்றியும்‌, சகோதரரே, ஆவிக்குரிய 
வரங்களைக்குறித்து நீங்கள்‌ அறியாதிருக்க எனக்கு மனதில்லை” 
என்று கூறி ஆரம்பிக்கிறார்‌ (12:1), கொரிந்திய விசுவாசிகள்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்ட மக்கள்‌ ஆவிக்குரிய மக்கள்‌. கிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றுவதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
மாம்சத்துக்குரிய மக்களுமாயிருந்தனர்‌. அவர்கள்‌ பரிசுத்தவான்‌௧ளாக்கப்‌ 
பட்டவர்களாயும்‌, பரிசுத்தவான்‌௧ளாகும்படி அழைக்கப்பட்டவர்‌ 
களாயுமிருந்தனர்‌. ஆனால்‌ அவர்கள்‌ அறியாமையினால்‌ அவர்களுடைய 
வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு சாட்சி கூறுவதாயில்லை. பெந்தெகொஸ்தே 
நாளுக்குப்‌ பிறகு ஏற்பட்ட சபையின்‌ முதல்‌ சந்ததியினருக்கு, “நீங்கள்‌ 
அறியாதிருக்க எனக்கு மனதில்லை” என்பதை போதிப்பது போதகருக்கு 
இருந்த பாரமாகும்‌. 

உலகக்காரியங்களில்‌ கொரிந்தியர்கள்‌ அறிவுத்திறன்மிக்க 
மக்களாக இருந்தனர்‌. அறிவை மிகவும்‌ மதித்தார்கள்‌. அவர்களில்‌ 
அநேகருக்கு மதச்சார்பற்ற பொது அறிவு இருந்தது. விசவாசிகள்‌ என்ற 
முறையில்‌, தேவனைப்பற்றிய அறிவும்‌ பரிசுத்த ஆவியானவரைப்‌ பற்றிய 
அறிவும்‌ இருந்தது. ஆனால்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ கிரியைகளைப்‌ 
பற்றி அறியாதிருந்தார்கள்‌. பவுல்‌, தமது இரண்டாம்‌ நிருபத்தின்‌ 
மத்தியில்‌ உண்மையாகவே அவர்களுடைய அறியாமையைப்‌ போக்க 
விரும்பினார்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ ஒரு சபையில்‌ எப்படிக்‌ கிரியை 
செய்கிறார்‌ என்பதை அந்த சபையில்‌ பவுல்‌ போதிக்க ஆரம்பித்தார்‌. 


பரிசுத்த ஆவியானவரைக்குறித்த தவறான கருத்துக்கள்‌ 
ஆவிக்குரிய சக்திபெற்ற சபை கேரிஸ்மேட்டிக்‌ சபை 
(Charismatic Church) என்று நம்மால்‌ இன்றழைக்கப்படுகிற சபை 


45 


போல கொரிந்து சபை இருந்தது. பரிசுத்த ஆவியானவரைப்பற்றி 
பவுல்‌ நிறையக்‌ கூறவேண்டியிருந்ததால்‌, தம்‌ நிருபத்தில்‌ முதலாவதாக, 
பரிசுத்த ஆவியானவரின்‌ பங்கு, கிரியை ஆகியவைகளைப்பற்றி 
மக்கள்‌ தவறாகப்‌ புரிந்து கொண்டிருக்கிறவற்றைக்‌ குறித்து சொல்ல 
ஆரம்பித்தார்‌. பரிசுத்த ஆவியானவரின்‌ கிரியைகளைப்‌ பற்றிய 
அறியாமை தவறு என்று அவர்களுக்கு கூறுகிறார்‌. பரிசுத்த 
ஆவியானவரின்‌ சில வெளியரங்கமான செயல்களை விக்கிரக 
மாக்குவதும்‌, பரிசுத்த ஆவியானவரின்‌ குறிப்பிட்ட கிரியைகளை நாம்‌ 
துவக்கிட முயற்சி செய்வதும்‌ தவறு என்று அவர்களுக்குக்‌ கூறினார்‌. 


பரிசுத்த ஆவியானவர்‌ வரங்களைக்‌ கொடுக்கிறார்‌ 


பரிசுத்த ஆவியானவர்‌ ஆவிக்குரிய வரங்களை விசுவாசி 
களுக்கு அருளுகிறார்‌ என்று பவுல்‌ போதிக்க ஆரம்பித்தார்‌: 
“வரங்களில்‌ வித்தியாசங்கள்‌ உண்டு, ஆவியானவர்‌ ஒருவரே. 
ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தைப்‌ போதிக்கும்‌ வசனமும்‌, 
வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும்‌ 
வசனமும்‌, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும்‌, 
வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும்‌ வரங்களும்‌, 
வேறொருவனுக்கு அற்புதங்களைச்‌ செய்யும்‌ சக்தியும்‌, வேறொருவனுக்கு 
தீர்க்கதரிசனம்‌ உரைத்தலும்‌, வேறொருவனுக்கு ஆவிகளைப்‌ 
பகுத்தறிதலும்‌, வேறொருவனுக்குப்‌ பற்பல பாஷைகளைப்‌ பேசுதலும்‌, 
வேறொருவனுக்குப்‌ பாஷைகளை வியாக்கியானம்‌ பண்ணுதலும்‌ 
அளிக்கப்படுகிறது. இவைகளையெல்லாம்‌ அந்த ஒரே ஆவியானவர்‌ 
நடப்பித்து, தமது சித்தத்தின்படியே அவனவனுக்குப்‌ பகிர்ந்து 
கொடுக்கிறார்‌” (4,8-11). 

பரிசுத்த ஆவியானவர்‌ அவருடைய விசுவாசிகளுக்குள்‌ 
பிரசன்னம்‌ செய்யும்போது அவர்களைப்‌ பல்வேறு வரங்களைக்‌ 
கொடுத்து ஆசிர்வதிக்கிறார்‌. வரங்களெல்லாம்‌ வித்தியாசமானவைகளாக 
இருந்தாலும்‌ வித்தியாசமான ஊழியங்களுக்காகக்‌ கொடுக்கப்‌ 
பட்டாலும்‌ அவையெல்லாம்‌ ஒரே பரிசுத்த ஆவியானவரால்‌ தான்‌ 
விசுவாசிகளுக்குக்‌ கொடுக்கப்படுகின்றன. வரம்பெற்ற விசுவாசிகள்‌ 
சபையிலுள்ள மற்ற விசுவாசிகளுக்கு ஊழியம்‌ செய்கின்றனர்‌. அது 
நடக்கும்போது முழுசபையும்‌ பக்திவிருத்தியடைகிறது. இது சபை 
விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதத்தைக்‌ கொடுக்கிறது; கிறிஸ்துவினால்‌ 
கொடுக்கப்பட்ட கட்டளையையும்‌ நிறைவேற்றுகிறது. 


ஆவிக்குரிய வரங்கள்‌ வேற்றுமையைக்‌ காட்டுகின்றன 
இந்த அதிகாரத்தில்‌ இரண்டு நேர்மாறான ஆனால்‌ ஒன்றை 


46 


யொன்று சார்ந்திருக்கிற கோட்பாட்டைக்‌ கற்றுக்‌ கொள்கிறோம்‌, 
முதலாவதாக, விசுவாசிகள்‌ வேறுபட்ட வரங்களை கொத்து கொத்தாக 
கொண்டிருப்பதால்‌ வரங்களை பெற்றிருக்கிற விசுவாசிகளிடையே 
வேற்றுமையைக்‌ காண்கிறோம்‌, நம்மில்‌ இருவர்‌ அவசியமில்லை. 
உள்ளூர்ச்‌ சபையில்‌ வரங்கள்‌ பெற்ற எல்லாப்‌ பரிசுத்தவான்களும்‌ 
தேவைப்படுகின்றனர்‌. எல்லா உறுப்பினர்களும்‌ ஒரே வரத்தைப்‌ 
பெற்றவர்களல்ல. சிலர்‌ போதிக்கிறவர்கள்‌, சிலர்‌ தீர்க்கதரிசிகள்‌, 
இன்னும்‌ சிலர்‌ பகுத்தறிபவர்கள்‌, சிலர்‌ நிர்வாகத்‌ திறனுள்ளவர்கள்‌, 
சிலர்‌ சுகமளிக்கும்‌ வரமுள்ளவர்கள்‌. 

ஆவியினால்‌ நிரப்பப்பட்ட சபை அதன்‌ சரீரத்தில்‌ பல்வேறு 
ஆவிக்குரிய வரங்கள்‌ பெற்ற மக்களைக்‌ கொண்டிருக்கும்‌. இந்த 
வரங்கள்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ கட்டுப்பாட்டிலிருக்கும்‌. பரிசுத்த 
ஆவி ஒரு திரவம்‌ அல்ல. பரிசுத்த ஆவி ஒரு நபர்‌. நாம்‌ பரிசுத்த 
ஆவியானவரைப்‌ பெற்றிருக்கிறோம்‌ அல்லது அதைப்‌ பெறவில்லை. 
ஆவியினால்‌ நிரப்பப்படுவது என்றால்‌, பரிசுத்த ஆவியானவரால்‌ 
கட்டுப்படுத்தப்படுவது என்று பொருள்படும்‌. 
ஆவிக்குரிய வரங்கள்‌ ஒரு சரீரத்தைப்‌ போல கிரியை செய்கின்றன 


இரண்டாவதாக ஒரு உள்ளூர்ச்சபையில்‌ பரிசுத்தவான்‌௧ளின்‌ 
ஒருமைப்பாடு அல்லது ஒற்றுமை என்பதுபற்றி அறிகிறோம்‌. 
அதாவது, அனைவரும்‌ ஒரு நபரில்‌ இணைந்திருப்பதை இது 
குறிக்கிறது, அந்த நபர்தான்‌ கிறிஸ்து. வித்தியாசமான வரங்களுடன்‌ 
வித்தியாசமான மக்களாக இருந்தாலும்‌ அவர்கள்‌ ஒரு பொது 
நோக்கத்துக்காக செயல்படுபவர்கள்‌. இப்படி இரண்டு எதிரிடையான 
கோட்பாடுகள்‌ ஒரு கூட்ட மக்களில்‌ எவ்வாறு கிரியை 
செய்கின்றது? இந்த இரண்டு முரண்பாடான கோட்பாடுகளை 
தெய்வீகவெளிப்பாட்டால்‌ ஒன்று சேர்த்து, சபை மனிதசரீரம்‌ போல 
செயல்படுகிறது என்று பவுல்‌ எழுதுகிறார்‌: “எப்படியெனில்‌, சரீரம்‌ 
ஒன்று, அதற்கு அவயவங்கள்‌ அநேகம்‌; ஒரே சரீரத்தின்‌ 
அவயவங்களெல்லாம்‌ அநேகமாயிருந்தும்‌, சரீரம்‌ ஒன்றாகவே 
யிருக்கிறது; அந்தப்‌ பிரகாரமாகக்‌ (உயிர்த்தெழுந்து, ஜீவிக்கிற) 
கிறிஸ்துவும்‌ இருக்கிறார்‌” (12). நமது சரீரம்‌ கரங்கள்‌, கால்கள்‌, 
காதுகள்‌, நுரையீரல்‌, மற்ற அவயவங்கள்‌ ஆகியவைகளாலானது. 
ஆனால்‌ ஒவ்வொரு அவயவமும்‌ மொத்த சரீரத்துடன்‌ அருமையாக 
இணைந்து வேலை செய்கிறது. அவயவங்கள்‌ அவைகளுக்குண்டான 
தனித்தனி வேலையையும்‌ செய்துகொண்டு மொத்த சரீரத்தின்‌ 
சார்பிலும்‌ வேலையைச்‌ செய்கின்றன. கிறிஸ்துவின்‌ சரீரத்திலும்‌ 
அப்படித்தான்‌. அதில்‌ ஒவ்வொரு உறுப்பினருக்கும்‌ (அவயவத்துக்கும்‌) 


47 


வெவ்வெறு வரமுண்டு. அவர்கள்‌ தலையாகிய கிறிஸ்து மூலமாக 
சரீரத்தின்‌ பிறபகுதியுடன்‌ இணைந்து செயலற்றுகின்றனர்‌ 
(கொலோசெயர்‌ 1:18). 


ஆவிக்குரிய வரங்கள்‌ ஒரே மாதிரியாக இருப்பதில்லை 


பரிசுத்த ஆவியானவரின்‌ வித்தியாசப்பட்ட வரங்களை 
துரதிஷ்டவசமாக எல்லா சபைகளும்‌ மகிழ்ச்சியோடு ஏற்பதில்லை. 
அவைகள்‌ தங்களுடைய அனைத்து உறுப்பினர்களும்‌ அதே 
வரத்தை, அது குணமாக்கும்‌ வரம்‌, தீர்க்கதரிசனவரம்‌, பாஷைகள்‌ 
பேசுகிற வரம்‌ அல்லது வேறுவரம்‌ எதுவானாலும்‌ அதே வரத்தைச்‌ 
செய்துகாட்டவேண்டுமென்று விரும்புகின்றன. அவர்கள்‌ 
பரிசுத்த ஆவியானவருடைய சில வரங்களும்‌ வெளிப்பாடுகளும்‌ 
மற்றவைகளைவிட மேலானவைகளென்றும்‌, சபை உறுப்பினர்‌ 
அனைவரும்‌ இந்த நற்சாட்சி பெற்ற வரங்களைப்‌ பெற்றிருக்க 
வேண்டுமென வலியுறுத்துகின்றன. ஆனால்‌ பவுல்‌ இந்தப்பகுதியில்‌ 
போதிப்பது இதுவல்ல என்று எண்ணுகிறேன்‌. 


“வரங்களில்‌ வித்தியாசங்கள்‌ உண்டு, ஆவியானவர்‌ 
ஒருவரே” என்று பவுல்‌ எழுதினார்‌ (4). இதுபோன்ற சபை சரீரங்கள்‌ 
சரியாக இயங்காது என்பதற்கு அவருடைய கருத்தை வலியுறுத்த 
மீண்டும்‌ சரீரத்தை உதாரணம்‌ காட்டினார்‌ (17. 21(௨). அது ஒருமைப்‌ 
பாடல்ல. அது ஒரே மாதிரியாயிருப்பது. சபை ஒரே மாதிரியாயிருந்து 
செயலாற்றும்படியாக கிறிஸ்துவால்‌ வடிவவமைக்கப்படவில்லை 
என்று அப்போஸ்தலனாகிய பவுல்‌ கூறுகிறார்‌. 


சபைக்கு ஒரு செயல்பாடு உண்டு 


இந்த அதிகாரம்‌ சபையின்‌ செயல்பாட்டையும்‌ அதன்‌ 
சாரத்தையும்‌ காட்டுகிறது. கிறிஸ்துவாகிய ஒரே தலையால்‌ நாம்‌ 
கட்டுப்படுத்தப்படுகிற சரீரம்‌/சபை ஒற்றுமையின்‌ மூலம்‌ 
இணைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்புகிறோம்‌. பரிசுத்த 
ஆவியானவரால்‌ அருளப்பட்ட வெவ்வேறு வரங்களின்‌ மூலமாக சபை 
உறுப்பினர்கள்‌ வேற்றுமைபட்டிருக்கின்றனர்‌ என்றும்‌ அறிகிறோம்‌. 
நம்முடைய வேறுபட்ட தன்மைகளை விட்டுவிடாமல்‌ நாம்‌ 
ஒற்றுமையாக வாழவேண்டும்‌. இறையியல்‌ அல்லது கொள்கை 
அடிப்படையில்‌ வேறுபட்ட தன்மையை பவுல்‌ கூறவில்லை. நமது 
உள்ளூர்ச்‌ சபையின்‌ மக்களுடைய வேறுபட்ட தன்மையை 
நாம்‌ ஏற்றுக்கொள்வது நல்லது என்று பவுல்‌ போதிக்கிறார்‌. 


சபை பன்மையாக இயங்குகிறது. அப்படியென்றால்‌, 
பரிசுத்த ஆவியானவர்‌ சபையின்‌ எல்லா உறுப்பினர்களையும்‌ 


48 


கிறிஸ்துவின்‌ பணியைச்‌ செய்யவும்‌, கிறிஸ்துவின்‌ வார்த்தையை 
இவ்வுலகத்துக்கு அறிவிக்கவும்‌ பயன்படுத்துகிறார்‌ என்று பொருள்‌ 
படுகிறது. அவருடைய பணியை ஒன்றிரண்டு குருமார்களின்‌ 
கரங்களின்‌ மூலமாக முடித்துவிட முடியாது. ஆனால்‌ சபைமக்களின்‌ 
ஆவிக்குரிய வரங்களைப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலமாக அவர்கள்‌ 
எல்லாருமாகச்‌ சேர்ந்து இதைச்‌ செய்ய முடியும்‌. 


சபைக்குள்ளிருக்கும்‌ உறுப்பினர்‌ தங்கள்‌ அனுபவங்களால்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பாதிப்படைகின்றனர்‌. “...ஒரு அவயவம்‌ பாடுபட்டால்‌ 
எல்லா அவயவங்களும்‌ கூடப்‌ பாடுபடும்‌; ஒரு அவயவம்‌ மகிமைப்பட்டால்‌ 
எல்லா அவயவங்களும்‌ கூடச்‌ சந்தோஷப்படும்‌” என்று பவுல்‌ கூறுகிறார்‌ 
(26). இறுதியாக, கிறிஸ்துவினுடைய சரீரத்தின்‌ அவயவங்கள்‌ 
சமத்துவத்துடன்‌ இயங்குகின்றன. நம்முடைய வரங்கள்‌ வித்தியாசமானவை 
களாயிருந்தாலும்‌ அவைகளும்‌, எந்த விசுவாசிகள்‌ மூலமாக அவைகள்‌ 
செயல்படுத்தப்படுகின்றனவோ அவர்களும்‌, தேவனுடைய பார்வையில்‌ 
சமமான மதிப்புள்ளவர்களே. இந்தக்‌ காரணங்களுக்காக புதிய 
ஏற்பாட்டுச்‌ சபையின்‌ பெரிய தலைவரான யாக்கோபு, பட்சபாதம்‌ ஒரு 
பாவம்‌ என்று கூறினார்‌ (யாக்கோபு 2:9). சிலவரம்பெற்ற விசுவாசிகளும்‌ 
அவர்களுடைய வரங்களும்‌ குறைந்த முக்கியத்துவமுடையவை 
யென்றாலும்‌ சபையில்‌ கிறிஸ்துவால்‌ அவைகள்‌ சரிசமமாகவே 
கருதப்படுகின்றன. “சரீரத்தில்‌ பிரிவினையுண்டாயிராமல்‌, 
அவயவங்கள்‌ ஒன்றைக்குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு”” 
தேவன்‌ சரீரத்தை இப்படி அமைத்திருக்கிறார்‌ (25). 
வரங்கள்‌ பக்திவிருத்தியடைவதற்காக 


முதலாவது கொரிந்தியர்‌ 14ம்‌ அதிகாரம்‌, ஒரு சபை ஒரு வரத்தை, 
குறிப்பாக அந்நிய பாஷை வரத்தை இன்னொரு வரத்துக்கு மேலானதாக 
வைத்துக்கொள்ளும்போது என்ன நடக்கிறதென்பதை காட்டுகிறது. 
கொரிந்து சபைக்குள்‌ அந்நிய பாஷை பேசுபவர்கள்‌ தங்களை அந்நியபாஷை 
பேசாதவர்களைவிட மேலானவர்களாகக்‌ கருதிக்‌ கொண்டனர்‌. பரிசுத்த 
ஆவியானவர்‌ விசுவாசி மீது அருளுகின்ற பல ஆவிக்குரிய வரங்களில்‌ 
அந்நிய பாஷையும்‌ ஒன்று என்கிற உண்மையைவிட கிறிஸ்துவ 
அனுபவத்திற்கு நற்சான்றாக அந்நிய பாஷை என்று நம்பினார்கள்‌. 
பரிசுத்த ஆவியானவரின்‌ இந்த வரம்‌ அல்லது வெளிப்பாட்டைக்‌ குறித்த 
ஒரு நியாயமான கேள்வி: அந்நிய பாஷைகளில்‌ பேசுவது தான்‌ கிறிஸ்தவ 
அனுபவமா? அல்லது அது சில கிறிஸ்தவர்களின்‌ அனுபவம்‌ மட்டுமா? 


வரங்கள்‌ பெற்ற சபைகளிலுள்ள மூன்று பிரச்சனைகள்‌ 


ஆவியின்‌ வரங்கள்‌ ஒரு சபைக்குள்‌ கிரியை செய்யும்போது 


49 


அவைகள்‌ பிரச்சினைகளை உண்டுபண்ணுகின்றன. பாகுபாடு என்கிற 
பிரச்சினையோடு இந்தப்‌ பிரச்சினைகள்‌ துவங்குகின்றன. தாங்கள்‌ 
பெற்றிருக்கும்‌ வரம்‌ மேலான திறன்‌ உள்ளது என்று நினைப்பவர்கள்‌, 
அவர்களுக்கிருக்கின்ற வரத்தைப்‌ பெற்றிராத மற்றவர்களுக்கு எதிராக 
பாகுபாடு காட்டுகின்றனர்‌. இந்தப்‌ பாகுபாடு குறிப்பிட்ட அந்த வரம்‌. 
இல்லாதவர்களை மதிப்புக்‌ குறைவாகக்‌ காண்பிக்க வழிவகுக்கின்றது? 
விசுவாசிகள்‌ ஆவிக்குரிய பாதுகாப்பு இல்லாதது போல்‌ உணர்வதால்‌ அந்த 
உறுப்பினர்கள்‌, தங்கள்‌ ஆவிக்குரிய மதிப்பை சந்தேகப்பட 
ஆரம்பிக்கின்றனர்‌. இப்படி மதிப்பு சரிந்து போனவர்கள்‌ சபையை 
விட்டுச்செல்ல ஆரம்பிப்பார்கள்‌. அப்போது சபைக்குள்‌ பிரிவினை என்கிற 
மூன்றாவது பிரச்சினை மேலே எழும்பும்‌. 





கடைசியில்‌ இந்தப்‌ பிரச்சினை வளரும்போது, உறுப்பினர்கள்‌ 
ஒருவரிடமிருந்து ஒருவர்‌ பிரிந்து, தாங்கள்‌ தேடுகிற பாதுகாப்பைத்‌ 
தருகிற வெவ்வேறு குழுக்களை உருவாக்குவார்கள்‌, கிறிஸ்துவின்‌ 
சரீரத்தில்‌ புரோட்டஸ்தாந்து அமைப்பு இரண்டாயிரம்‌ வர்ணங்களையும்‌ 
பிரிவுகளையும்‌ கொண்டிருக்கிறது. உங்கள்‌ சரீரத்தை இரண்டாயிரம்‌ 
பகுதிகளாகப்‌ பிரித்தால்‌ அது நன்றாக இயங்க முடியுமா? பாகுபாடு, 
மதிப்புக்‌ குறைவு, பிரிவினை ஆகிய மூன்று பிரச்சினைகளும்‌ உலகம்‌ 
முழுவதிலும்‌ கிறிஸ்துவின்‌ சரீரத்தை ஊனப்படுத்தியிருக்கின்றன 
அல்லது அழித்திருக்கின்றன. 

பவுல்‌, பிரச்சினை அதிகமாக சென்றுவிடாமல்‌ நிறுத்து 
வதற்காக கொரிந்தியரிடம்‌ அதைப்பற்றி விவாதித்தார்‌. அந்நியயாஷை 
களின்‌ வரத்தை மற்றெல்லாவரங்களுக்கும்‌ மேலானதாகக்‌ கருது 
கின்ற கொரிந்தியருக்குப்‌ பவுல்‌, இந்த வரம்‌ மேலான அல்லது 
நற்சான்றைப்பெற்ற வரமல்ல என்று கூறினார்‌. பன்னிரெண்டாம்‌ 
அதிகாரத்தில்‌ பட்டியலிடப்பட்டிருக்கும்‌ வரங்கள்‌ அனைத்திலும்‌ அந்நிய 
பாஷைகளின்‌ வரம்‌ நற்சாட்சிபெற்ற கடைசிவரமாகப்‌ பயன்படுத்தப்‌ 
பட வேண்டுமென்றும்‌, ஏனெனில்‌ ஆவியின்‌ அனைத்து வரங்களும்‌ 
சபையின்‌ மற்ற உறுப்பினர்களுக்கு பக்திவிருத்தியை 
உண்டாக்குகிறதென்றும்‌ கூறினார்‌: பாஷைகளின்‌ வரம்‌, அதை 
விளக்கிக்‌ கூறுபவர்‌ இல்லாமல்‌ பயன்படுத்தப்படும்போது 
கிறிஸ்துவின்‌ சரீரத்தின்‌ பக்திவிருத்திக்காக எதுவும்‌ செய்வதில்லை: 
“அந்நிய பாஷையில்‌ பேசுகிறவன்‌ தனக்கே பக்திவிருத்தி உண்டாகப்‌ 
பேசுகிறான்‌; தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுகிறவனோ சபைக்குப்‌ 
பக்திவிருத்தி உண்டாகப்‌ பேசுகிறான்‌” (4). 


பவுல்‌, அந்நிய பாஷைகளின்‌ வரத்தை மேலானதாக 
நினைப்பவர்கள்‌ உண்மையிலேயே அவர்களுடைய வரத்தைப்‌ 


50 


புரிந்துகொள்ளவில்லை என்பதைக்‌ காட்ட, அந்நிய பாஷைகளின்‌ 
வரத்தையும்‌ தீர்க்கதரிசன வரத்தையும்‌ வித்தியாசப்படுத்திக்‌ காட்டினார்‌. 
ஆவிக்குரிய வரங்கள்‌ விசுவாசிகளின்‌ சரீரத்தை பக்திவிருத்தி 
அடையச்செய்யவேண்டுமென்பதை அவர்கள்‌ புரிந்து கொள்ள 
வில்லை. பரிசுத்த ஆவியானவருடன்‌ அவர்கள்‌ பங்குகொள்கிற 
“விசேஷமான ஜெப மொழி” என்கிற பெருமை அநேகமாக 
அவர்களுக்கிருந்தது. சபையின்‌ மற்ற உறுப்பினர்களுக்கு அது இல்லை. 
அந்த மொழி கலப்படமற்றது. அது பரிசுத்த ஆவியானவரால்‌ 
கொடுக்கப்பட்டது என்றாலும்‌ அது விளக்குகின்ற வரமுள்ள இன்னொரு 
நபர்‌ மூலமாக கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ பக்திவிருத்தியடைவதற்காகப்‌ 
பயன்படுத்தப்படவேண்டும்‌ (1 கொரிந்தியர்‌ 14:27,28) என்றார்‌. 


கொரிந்தியரின்‌ வித்தியாசப்பட்ட வரங்களை முழுச்‌ சரீரத்தின்‌ 
பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தும்படி பவுல்‌ அவர்களை ஏவினார்‌: 
“நீங்கள்‌ கூடிவந்திருக்கிறபோது உங்களில்‌ ஒருவன்‌ சங்கீதம்‌ 
பாடுகிறான்‌, ஒருவன்‌ போதகம்பண்ணுகிறான்‌, ஒருவன்‌ அந்நிய 
பாஷையைப்‌ பேசுகிறான்‌, ஒருவன்‌ இரகசியத்தை வெளிப்டுத்து 
கிறான்‌, ஒருவன்‌ வியாக்கியானம்‌ பண்ணுகிறான்‌. சகோதரரே, 
இது என்ன? சகலமும்‌ பக்திவிருத்திக்‌ கேதுவாகச்‌ செய்யப்படக்‌ 
கடவது” (26). அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வரங்கள்‌ கிறிஸ்து 
வினுடைய சரீரத்தின்‌ பக்திவிருத்திக்காகப்‌ பயன்படுத்தப்பட 
வேண்டும்‌. நம்முடைய ஒற்றுமையை வளர்க்கவும்‌ நம்முடைய 
வித்தியாசப்பட்ட வரங்களையும்‌ ஊழியங்களையும்‌ பெலப்படுத்தவும்‌ 
அவைகள்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 
நடைமுறையில்‌ பயன்படுத்துவது 

உங்களுடைய வரம்‌ / ஊழியத்தின்‌ மாதிரி என்ன? பரிசுத்த 
ஆவியானவர்‌ உங்களுக்கு வரங்களை எவ்வாறு அருளியிருக்கிறார்‌, 
அணிவித்திருக்கிறார்‌, பயன்படுத்த உற்சாகப்படுத்தியிருக்கிறார்‌ 
என்று கண்டுபிடித்திருக்கிறீர்களா? உங்களுக்கு கொடுத்திருக்கிற 
வரத்தினால்‌ கிறிஸ்துவின்‌ சரீரத்துக்கு இன்னும்‌ எவ்வளவு 
நன்றாக ஊழியம்பண்ண முடியும்‌? உங்களுடைய வரம்‌ போதிப்பது, 
பகுத்தறிவது, ஞானத்தை தருவது, சுவிசேஷம்‌ கூறுவது, நிர்வகிப்பது, 
உதவி செய்வது, இரக்கம்‌ காட்டுவது, சுகமளிப்பது, அல்லது பவுல்‌ 
விவரித்த மற்ற வரம்‌ ஆகியவற்றில்‌ எதுவாயிருந்தாலும்‌ தேவனை 
மகிமைப்படுத்தவும்‌, சபையை பக்திவிருத்தியடையப்‌ பண்ணவும்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ உங்களுக்குத்‌ தேவையான திறமைகளினால்‌ 
உங்களை ஆயத்தம்பண்ணியிருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவரும்‌, 
உங்கள்‌ சபை மக்களும்‌ உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை 


51 


நீங்கள்‌ கண்டு பிடிக்க உங்களுக்கு உதவி செய்யும்வரை, 
வேதாகமத்தில்‌ உள்ள இருபதுக்கும்‌ மேற்பட்ட ஆவிக்குரிய 
வரங்களையும்‌ படித்து உங்களுக்குள்‌ இருக்கும்‌ ஆவிக்குரிய 
வரங்களை ஜெபத்துடன்‌ தியானம்‌ பண்ணுங்கள்‌. பவுல்‌ 
கூறுகிறபடி, கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ வரமளிக்கப்படாத நபர்‌ என்று 
ஒன்றும்‌ இல்லை. உங்கள்‌ வரங்களை இன்றே பயன்படுத்த 
ஆரம்பியுங்கள்‌; தேவமகிமைக்கான உங்கள்‌ முயற்சிகளைக்‌ கர்த்தர்‌ 
பெருகப்பண்ணுவதைக்‌ காண்பீர்கள்‌. 


52 


அதிகாரம்‌ 7 


அன்பு என்பது என்ன? 


(அதிகாரம்‌ 13) 


பவுல்‌, கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம்‌ நிருபத்தில்‌ பல 
பிரச்சினைகளை எழுதி அவைகள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ தீர்வுகளையும்‌ 
எழுதினார்‌. கொரிந்தியர்‌ சந்தித்த ஒவ்வொரு ஆவிக்குரிய 
பிரச்சனைக்கும்‌, நம்முடைய சொந்த சபைகளில்‌ நாம்‌ சந்திக்கின்ற 
ஒவ்வொரு ஆவிக்குரிய பிரச்சனைக்கும்‌ அவர்‌ ஒரு தீர்வைக்‌ கொடுத்தார்‌. 
அந்தத்‌ தீர்வு தான்‌ அன்பு என்பது. 
உலகத்திலே மிகப்பெரிதான காரியம்‌ 


அன்பைப்‌ பற்றிய பெரிய அதிகாரம்‌ உண்மையிலேயே 
12ம்‌ அதிகாரத்தின்‌ இறுதி வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது: “இப்படி 
யிருக்க, முக்கியமான வரங்களை நாடுங்கள்‌; இன்னும்‌ அதிக மேன்மை 
யான வழியையும்‌ உங்களுக்குக்‌ காண்பிக்கிறேன்‌” (12:31). பவுல்‌, 12ம்‌ 
அதிகாரத்தில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ விசுவாசிகள்‌ மீது ஆவிக்குரிய 
வரங்களை வழங்குகின்ற கிரியைகளை விவாதித்தார்‌. பதின்மூன்றாம்‌ 
அதிகாரத்தில்‌ அன்பு உலகிலேயே மிகப்பெரிதானதென்று காட்டினார்‌ 
“நான்‌ மனுஷர்‌ பாஷைகளையும்‌ தூதர்‌ பாஷைகளையும்‌ பேசினாலும்‌, அன்பு 
எனக்கிராவிட்டால்‌, சத்தமிடுகிற வெண்கலம்‌ போலவும்‌, ஒசையிடுகிற 
கைத்தாளம்‌ போலவும்‌ இருப்பேன்‌. நான்‌ தீர்க்கதரிசன வரத்தை 
உடையவனாயிருந்து, சகல இரகசியங்களையும்‌ சகல அறிவையும்‌ 
அறிந்தாலும்‌, மலைகளைப்‌ பேர்க்கத்தக்கதாகச்‌ சகல விசுவாசமுள்ள 
வனாயிருந்தாலும்‌, அன்பு எனக்கிராவிட்டால்‌ நான்‌ ஒன்றுமில்லை. 
எனக்கு உண்டானயாவற்றையும்‌ நான்‌ அன்னதானம்பண்ணினாலும்‌, 
என்‌ சரீரத்தைச்‌ சுட்டெரிக்கப்படுவதற்குக்‌ கொடுத்தாலும்‌, அன்பு 
என்க்கிராவிட்டால்‌ எனக்குப்‌ பிரயோஜனம்‌ ஒன்றுமில்லை” (13:1-3). 

பவுல்‌, அன்பின்‌ மதிப்பையும்‌ கொரிந்தியர்‌ உயர்வாக மதித்த 
காரியத்தையும்‌ ஒப்பிட்டு இந்த அன்பின்‌ அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார்‌. 
மனித நாவன்மையை அவர்கள்‌ மதித்தாலும்‌, அந்நிய பாஷைகளில்‌ 
பேசுவதை நற்சான்று பெற்றவரமாகச்‌ கருதியதாலும்‌ நான்‌ மனுஷ 


53 


பாஷையிலும்‌ (மனித நாவன்மை) தூதர்‌ பாஷையிலும்‌ (அந்நிய பாஷை 
பேசினால்கூட அன்பு இல்லாவிட்டால்‌ நான்‌ வெறும்‌ ஒசைதான்‌ என்று 
கூறுகிறார்‌. 


அறிவுக்கூர்மை வாய்ந்த கிரேக்கர்கள்‌ கல்வியையும்‌ 
அறிவாற்றலையும்‌ அதிகமாக மதித்தார்கள்‌. ஆதலால்‌ பவுல்‌, இவை 
எல்லாவற்றையும்‌ அறிந்துகொள்வதைவிட அன்பு மிகவும்‌ முக்கியமனது 
என்று கூறுகிறார்‌. அவருடைய சக்திபெற்ற சபை காரிஸ்மேட்டிக்‌ போல, 
கொரிந்தியர்கள்‌ தீர்க்கதரிசனத்தையும்‌, இரகசியங்களைப்‌ புரிந்து 
கொள்வதையும்‌ மிகவும்‌ மதித்தார்கள்‌. “எனக்கு தீர்க்கதரிசன வரமிருந்து, 
உலகிலுள்ள இரகசியங்களையெல்லாம்‌ அறிந்துகொண்டாலும்‌ என்னிடம்‌ 
அன்பு இராவிட்டால்‌ நான்‌ ஒன்றுமில்லை” எனப்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. 


“எனக்குள்ளவைகளையெல்லாம்‌ வைத்து ஏழைகளுக்கு 
அன்னதானமளித்தாலும்‌, தியாகியைப்‌ போல சரீரத்தை சுட்டெரிக்கக்‌ 
கொடுத்தாலும்‌, அன்பு இராவிட்டால்‌ என்‌ அன்னதானமும்‌, தியாகமும்‌ 
ஒன்றுமில்லை” என்றும்‌ கூறுகிறார்‌. நிருபத்தின்‌ துவக்கத்தில்‌ கொரிந்திய 
விசுவாசிகள்‌ வரங்களைக்‌ குறைவில்லாமல்‌ பெற்றவர்கள்‌ எனக்‌ கூறுகிறார்‌. 
அப்போஸ்தலனாகிய யோவான்‌, தேவன்‌ அன்பாகவே இருக்கிறார்‌ என்று 
கூறியதை பவுல்‌ வெளிப்படையாகவே ஒப்புக்‌ கொண்டார்‌. அதனால்தான்‌ 
உலகில்‌ அன்பு மிகப்பெரியதாக இருக்கிறது. அதனால்தன்‌ நான்‌ செய்வது 
எதுவும்‌ அன்பின்‌ முக்கியத்துவத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. 

அன்பு என்பதற்குப்‌ பல கிரேக்க வார்த்தைகள்‌ இருக்கின்றன. 
இங்கு பவுல்‌ பயன்படுத்துகிற வார்த்தை “அகப்பே” (82௨09) என்பதாகும்‌. 
மற்ற கிரேக்க வார்த்தைகள்‌ மனித இனத்தின்மேல்கொண்ட அன்பு 
அல்லது பாலியல்‌ அன்பு ஆகியவைகளைக்‌ குறிப்பதாகும்‌. இந்த வார்த்தை 
தேவன்‌ நம்மை நேசிப்பதையும்‌, நாம்‌ மற்றவர்களை நேசிப்பதையும்‌ 
விளக்குவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ வார்த்தையாகும்‌ (கலாத்தியர்‌ 5:22,23). 


இந்த அன்பின்‌ பண்பை நாம்‌ விளக்கிட முடியாது. ஆனால்‌ இந்த 
அன்பின்‌ பண்பு எவ்வாறு நடந்துகொள்ளும்‌ என்று நாம்‌ விவரிக்கலாம்‌. 
நான்கு முதல்‌ ஏழு வசனங்கள்‌ வரையில்‌, அன்பு என்கிற கருத்து பரிசுத்த 
ஆவியானவரால்‌ ஏவப்பட்ட பவுலுடைய மனம்‌ என்னும்‌ பட்டகம்‌ வழியாகக்‌ 
கடந்து செல்கிறது. அந்தப்‌ பட்டகத்தின்‌ அடுத்த பக்கத்தில்‌ அது வரும்போது 
பதினைந்து குணநலன்களைக்‌ காட்டுகிறது. 


“அன்பு நீடிய சாந்தமும்‌ தயவுமுள்ளது; அன்புக்கு பொறாமை 
யில்லை; அன்பு தன்னைப்‌ புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கிய 
மானதைச்‌ செய்யாது, தற்மொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு 
நினையாது, அநியாயத்தில்‌ சந்தோஷப்படாமல்‌, சத்தியத்தில்‌ சந்தோஷப்படும்‌. 


54 


சகலத்தையும்‌ தாங்கும்‌, சகலத்தையும்‌ விசுவாசிக்கும்‌, சகலத்தையும்‌ 
நம்பும்‌, சகலத்தையும்‌ சகிக்கும்‌” (4-7. 


அன்பு அழிக்க முடியாதது 

மேற்‌ கூறப்பட்ட குணாதிசயங்களின்படி “அகப்பே' அன்பைக்‌ 
குறித்து பல கருத்துக்கள்‌ உண்டு. முதலாவது, அன்பு அழிக்க 
முடியாதது என்பது. அது சாந்தமுள்ளது, எல்லாவற்றையும்‌ தாங்கும்‌, 
சகலத்தையும்‌ சகிக்கும்‌, எல்லாவற்றையும்‌ விட நிலைத்திருக்கும்‌. இந்த 
அன்பு உறுதியானது, யாரையாவது அகப்பே அன்பினால்‌ நேசிக்கும்‌ போது, 
அவர்கள்‌ என்ன கூறினாலும்‌ அல்லது செய்தாலும்‌ நாம்‌ 
அவர்களை நேசிப்பதை அது தடுக்க முடியாது என்று கூறலாம்‌. ஏனெனில்‌ 
தேவனுடைய “அகப்பே” அன்பினால்‌ அவர்களை நாம்‌ நேசிக்கிறோம்‌. 
தேவனுடைய அன்பு உறுதியானது. இப்படித்தான்‌ தேவன்‌ நம்மை 
நேசிக்கிறார்‌. தம்முடைய பாவமான வாழ்க்கை முறைகளில்‌ நாம்‌ வாழ்ந்து 
கொண்டிருந்தபோது, தேவன்‌ தம்முடைய குமாரனை நமக்காக மரிப்பதற்காக 
அனுப்பி அவர்‌ நம்மை நேசிப்பதைக்‌ காண்பித்தார்‌ (ரோமர்‌ 5:8 ஜப்‌ 
பார்க்கவும்‌. அழிக்க முடியாத அன்பால்‌ தேவன்‌ நம்மை நேசிக்கிறது போல 
அதே அன்பினால்‌ நாம்‌ பிறரை நேசிக்கும்போது உறுதியான, அழிக்க 
முடியாத அன்பால்‌ நாம்‌ அவர்களை நேசிக்கிறோம்‌. 


நிபந்தனையற்ற அன்பு 

அன்பு நிபந்தனையற்றதும்‌ கூட, ஒருவர்‌ என்ன செய்தார்‌ 
அல்லது செய்யவில்லை என்பதின்‌ அடிப்படையில்‌ அது அவரை 
நேசிப்பதில்லை. இந்த அன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சிக்குப்‌ பதிலாகக்‌ 
காட்டப்டும்‌ அன்பல்ல. மனித அன்பு எப்போதும்‌ இதற்கு நேர்‌ 
மாறானது. ஒரு குறிப்பிட்ட முறையில்‌ ஒருவர்‌ நடந்து கொள்ளவேண்டும்‌ 
என்ற (நிபந்தனையை) எதிர்பார்ப்பை வைத்து அவர்‌ அப்படி நடந்து 
கொள்கிறவரை நாம்‌ நேசிக்கிறோம்‌. அப்படித்தான்‌ பல பெற்றோர்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகளை நேசிக்கின்றனர்‌. அப்படித்தான்‌ பல கணவன்‌-மனைவி 
ஒருவரையொருவர்‌ நேசிக்கின்றனர்‌. ஆனால்‌ இந்தப்‌ பிரகாரமாக 
நேசிக்கப்பட்ட ஒருவன்‌ பாதுகாப்பற்ற நிலையை உணருகிறான்‌. அவர்கள்‌ 
செய்பவைகள்‌ ஏற்றுக்கொள்ளப்படுமாவென்று அவர்களுக்குத்‌ 
தெரியாது. நம்முடைய நிபந்தனைகளையும்‌ எதிர்பார்ப்புகளையும்‌ 
அவர்களால்‌ சந்திக்க இயலாதென கவலைப்படுகின்றனர்‌. அப்படியே 
அதைச்‌ செய்துவிட்டாலும்‌ அந்தச்‌ செயல்களைத்‌ தொடர்ந்து செய்ய 
அவர்களால்‌ உத்தரவாதம்‌ கொடுக்கமுடிவதில்லை. 


ஆனால்‌ “அகப்பே' அன்பு அப்படிப்பட்டதல்ல. அது நிபந்தனை 
யற்றது. நிபந்தனையின்றி நாம்‌ நேசிக்கும்போது, நமக்கு எதிராகத்‌ 


55 


தவறுகளைச்‌ செய்தவர்‌ நம்முடைய அன்புக்குரியவரல்ல என்று கூறுவதில்லை. 
நிபந்தனையின்றி நாம்‌ நேசிக்கும்போது நம்முடைய அன்பு தோல்வி 
அடைவதில்லை மக்கள்‌ அவர்களை நாம்‌ இன்னும்‌ நேசிக்கிறோமா இல்லையா 
என்று கவலைப்படத்தேவையில்லை. அப்படித்தான்‌ தேவன்‌ நம்மை 
நேசிக்கிறார்‌. அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம்‌ தகுதியில்லாவிடிலும்‌ நம்மை 
மன்னிக்கவும்‌. நமது மீறுதலை மறக்கவுந்தவறாமல்‌ அவர்‌ நம்முடைய 
பாவங்களை “மேற்குக்கும்‌ கிழக்குக்கும்‌ எவ்வளவு தூரமோ அவ்வளவு 
தூரமாய்‌” விலக்கினார்‌ (சங்கிதம்‌ 103:12). நாம்‌ என்ன செய்கிறோம்‌ அல்லது 
எவ்வாறு செயலாற்றுகிறோம்‌ என்பதன்‌ அடிப்படையில்‌ அவர்‌ நம்மை 
நேசிப்பதில்லை; நாம்‌ பிறரை நேசிக்கவேண்டிய வழியும்‌ அதுதான்‌. 


தெய்வீக அருளால்‌ ஏவப்பட்ட அன்பு 


அன்பு தெய்வீக அருளால்‌ ஏவப்பட்டது. கிறிஸ்து அப்போஸ்‌ 
தலர்களை நேசித்ததுபோல அது சகலத்தையும்‌ விசுவாசிக்கிறது; 
சகலத்தையும்‌ நம்புகிறது. இயேசு பேதுருவை சந்தித்தபோது 
அவனைக்‌ கேபா என்றழைத்தார்‌; அதற்கு “பாறை” (பேதுரு) என்று 
அர்த்தம்‌ (யோவான்‌ 1:42). பேதுருவின்‌ வாழ்க்கை நிலையற்ற 
தன்மையுடையதாக இருந்தபோதிலும்‌, இயேசு அவனை “பாறை” 
(பேதுரு) என்று மூன்று ஆண்டுகளுக்கும்‌ அதற்கு மூன்று 
ஆண்டுகளுக்குப்‌ பிறகு “...நீ பேதுருவாய்‌ இருக்கிறாய்‌, இந்தக்‌ 
கல்லின்மேல்‌ என்‌ சபையைக்‌ கட்டுவேன்‌, பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ 
அதை மேற்கொள்வதில்லை” என்றும்‌ கூறினார்‌ (மத்தேயு 16:18,19). 


அதுபோன்ற அன்பின்‌ அணுகுமுறையை உங்கள்‌ குழந்தை 
களிடம்‌ முயற்சிசெய்து பாருங்கள்‌. குழந்தைகள்‌ நாம்‌ அவர்களைப்‌ 
பற்றிச்‌ சொல்வதைப்‌ போல வாழ்வார்கள்‌. நாம்‌ நமது பிள்ளைகள்‌ 
கெட்டுப்போவார்கள்‌ என்று கூறினால்‌ அவர்கள்‌ அநேகமாக நம்முடைய 
எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்பத்தான்‌ வாழ்வார்கள்‌. ஆனால்‌ நம்முடைய 
பிள்ளைகளிடம்‌ நம்பிக்கை வைக்கிற, எதிர்பார்ப்பை வைக்கிற 
“அகப்பே்‌ அன்பை நாம்‌ காட்டினால்‌ அவர்களுடைய ஆற்றலில்‌ 
நாம்‌ வைக்கிற நம்பிக்கை, எதிர்பார்ப்பு ஆகியவைகளுக்கு 
மேலாக வந்தடைவார்கள்‌. நம்பிக்கையுடனும்‌ எதிர்பார்ப்புடனும்‌ ஆக்க 
பூர்வமாக நாம்‌ பிள்ளைகளை நேசிக்கும்போது அதே செயல்‌ 
முறையில்‌ நம்முடைய நம்பிக்கையும்‌ எதிர்பார்ப்பும்‌ அவர்களுடையதாகி 
விடுகிறது. அவர்களுடைய ஆற்றலில்‌ அவர்களுக்கு நம்பிக்கை 
வருகிறது. எதிர்காலத்தை சந்திப்பதற்கு உறுதியான நம்பிக்கையும்‌ 
பெறுகின்றனர்‌. “அகப்பே”' அன்பு தெய்வீக அருளால்‌ ஏவப்பட்ட 
அன்பென்று நான்‌ கூறும்போது அதைத்தான்‌ குறிப்பிடுகிறேன்‌. 


56 


அன்பு ஒருக்காலும்‌ ஒழியாது 

அன்பு எதைப்போலத்‌ தோன்றுகிறது என்று பவுல்‌ விவரித்த 
பிறகு மீண்டும்‌ ஆவிக்குரிய வரங்களுக்கு வருகிறார்‌. ஆவிக்குரிய 
வரங்கள்‌ அன்பின்‌ இடத்தை ஒருபோதும்‌ மாற்றி வைத்துவிட 
முடியாது என்று அவர்‌ காட்டினார்‌ ஏனெனில்‌ அன்பு மற்றெல்லா 
வற்றையும்‌ விட நிலைத்திருக்கும்‌: “...தீர்க்கதரிசனங்களானாலும்‌ 
ஓய்ந்துபோம்‌, அந்நிய பாஷைகளானாலும்‌ ஒழிந்துபோம்‌. அறிவானாலும்‌ 
ஒழிந்துபோம்‌. தம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம்‌ தீர்க்கதரிசனஞ்‌ 
சொல்லுதலும்‌ குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது 
ஒழிந்துபோம்‌” (8-10). 


இயேசு கிறிஸ்து திரும்பிவரும்போது நமக்குத்‌ தீர்க்க 
தரிசனங்கள்‌ இனித்தேவைப்படாது. நாம்‌ அவரை முகமுகமாய்‌ சந்தித்து 
அவர்‌ இருக்கிறபடியே அவரை அறிந்துகொள்ளும்போது, நம்முடைய 
சிறிதளவான மனித அறிவு இனியும்‌ நமக்குத்‌ தேவைப்படாது. 
ஆவியின்‌ எல்லா வரங்களும்‌ ஒரு நாள்‌ கடந்துபோய்விடும்‌. ஆனால்‌ 
மூன்று சிறப்புப்பண்புகள்‌ எப்போதும்‌ இருக்கும்‌: “இப்பொழுது விசுவாசம்‌, 
நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும்‌ நிலைத்திருக்கிறது; இவைகளில்‌ 
அன்பே பெரியது” (13. 

இந்த வாழ்க்கையில்‌ நல்லவை சில உண்டு, நாம்‌ 
அவைகளை அடைவோம்‌ என்கிற உறுதியான நம்பிக்கையை 
தேவன்‌ நம்முடைய இருதயங்களில்‌ வைக்கிறார்‌. இந்த உலகத்துக்கு 
அப்பாலும்‌ நல்லவை சில உண்டென்ற எதிர்பார்ப்பும்‌ நமக்கிருக்கிறது. 
எபிரெயர்‌ பதினொன்றாம்‌ அதிகாரமும்‌ இந்த நம்பிக்கையை 
விவரித்து, பிறகு விசுவாசத்துடன்‌ இணைத்துக்‌ கூறுகிறது: 
“விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின்‌ உறுதியும்‌, காணப்படாதவை 
களின்‌ நிச்சயமுமாயிருக்கிறது” (1). இதற்கு, தேவன்‌ அளிக்கிற 
நிச்சயத்தின்‌ அடிப்படை, நம்மை விசுவாசத்துக்கு அழைத்துச்‌ செல்கிற 
நம்பிக்கை என்று பொருளாகும்‌. விசுவாசம்‌, நம்பிக்கை என்னும்‌ 
அஸ்திபாரத்தின்‌ மேல்‌ கட்டுகிறது, நம்பிக்கையை விசுவாசமாக 
மாற்றுகிறது. விசுவாசம்‌ நம்மை தேவனிடம்‌ அழைத்துச்‌ செல்கிறது. இந்த 
விசுவாச அதிகாரமும்‌, விசுவாசமில்லாமல்‌ நாம்‌ தேவனிடம்‌ வரமுடியாது 
என்றும்‌, விசுவாசமாயிருந்தால்‌ தேவனிடம்‌ வரலாமென்றும்‌ நமக்குக்‌ 
கூறுகிறது (11:09. 


பவுல்‌, அன்பு அதிகாரத்தின்‌ கடைசி இரண்டு வசனங்களில்‌, 
நம்பிக்கை நம்மை விசுவாசத்துக்கு கொண்டுவருகிறது என்றும்‌, 
விசுவாசம்‌ தேவனிடம்‌ கொண்டுவருகிறது என்றும்‌, ஆனால்‌ “அகப்பே” 


57 


அன்பை நாம்‌ சந்திக்கும்போது நம்மைத்‌ தேவனிடம்‌ கொண்டு வருகிற 
(ஒன்றிடம்‌ நம்மைக்‌ கொண்டுவருகிற) ஒன்றையும்‌ நாம்‌ கண்டு 
பிடிக்கவில்லை என்றும்‌ கூறுகிறார்‌. “அகப்பே' அன்பை நாம்‌ 
சந்திக்கும்‌ போது, தேவன்‌ அன்பாகவே இருப்பதால்‌, நாம்‌ தேவ 
பிரசன்னத்தில்‌ இருக்கிறோம்‌. அன்பின்‌ இந்தப்‌ பண்பு தேவனுடைய 
சாரமாயிருக்கிற மூன்று பெரும்‌ பண்புகளில்‌ அன்பே பெரியதென்று 
பவுல்‌ கூறி, “அகப்பே்‌ அன்பை தொடர்ந்து செல்வது நம்முடைய 
வாழ்க்கையை ஆட்டிப்படைக்கும்‌ ஒரே உன்னதமான கருத்தாக 
இருக்கவேண்டும்‌ என்று கூறுகிறார்‌. 


58 


அதிகாரம்‌ 8 


அனைத்து விசுவாசிகளின்‌ உயிர்த்தெழுதல்‌ 
(1 கொரிந்தியர்‌ 15) 


பதினைந்தாம்‌ அதிகாரம்‌ வேதாகமத்தில்‌ உயிர்த்தெழுதல்‌ 
அதிகாரமாகும்‌. பவுல்‌ கொரிந்து சபையிலிருந்த அநேகப்‌ பிரச்சினை 
களுக்குப்‌ பொதுவான தீர்வாகக்‌ கொரிந்தியருக்கு எழுதின 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ உயிர்த்தெழுதல்‌ ஒன்றாகும்‌. கிரேக்கத்‌ 
தத்துவ ஞானிகள்‌ இயற்கைக்கப்பாற்பட்ட அதிசயமான அநேக 
நிகழ்வுகளை சந்தேகித்தார்கள்‌. இந்தக்‌ கொரிந்திய-கிரேக்கர்கள்‌ 
விசுவாசிகளாயிருந்தாலும்‌, அவர்களுடைய கலாச்சார மரபு 
அவர்களுடைய எண்ணங்களில்‌ தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தி 
யிருந்தது. அவர்களுடைய அறிவுக்கூர்மை இயற்கைக்கப்பாற்‌ 
பட்டவைகளை குறிப்பாக கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலையும்‌, 
விசுவாசிகளின்‌ உயிர்த்தெழுதலையும்‌ சந்தேகித்தது. இந்தக்‌ 
கொரிந்தியர்கள்‌ உயிர்த்தெழுதலை சந்தேகிக்கவில்லையென்றால்‌, 
அதைப்பற்றி கேள்வி எழுப்பவில்லையென்றால்‌, கிறிஸ்துவின்‌ 
உயிர்த்தெழுதலைப்பற்றியும்‌ விசுவாசிகளின்‌ உயிர்த்தெழுதலைப்‌ 
பற்றியும்‌ பவுலின்‌ மாபெரும்‌ படைப்பாகிய 1 கொரிந்தியர்‌ 15ம்‌ அதிகாரம்‌ 
நமக்குக்‌ கிடைத்திருக்காது. 

இயேசுகிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலை பவுல்‌, அவர்‌ தாம்‌ 
பிரசங்கித்த சுவிசேஷத்தினுடைய முக்கியமான பகுதியென்றும்‌, 
அவர்கள்‌ அவைகளை விசுவாசித்திருக்கிறார்களென்றும்‌ 
அவர்களுக்கு நினைப்பூட்டினார்‌: “அன்றியும்‌, சகோதரரே, நான்‌ 
உங்களுக்குப்‌ பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும்‌ உங்களுக்குத்‌ 
தெரியப்படுத்துகிறேன்‌; நீங்களும்‌ அதை ஏற்றுக்கொண்டு, 
அதிலே நிலைத்திருக்கிறீர்கள்‌. நான்‌ உங்களுக்குப்‌ பிரசங்கித்த 
பிரகாரமாய்‌, நீங்கள்‌ அதைக்‌ கைக்கொண்டிருந்தால்‌, அதினாலே நீங்கள்‌ 
இரட்சிக்கப்படுவீர்கள்‌; மற்றபடி உங்கள்‌ விசுவாசம்‌ விருதாவாயிருக்குமே. 
நான்‌ அடைந்ததும்‌ உங்களுக்குப்‌ பிரதானமாக ஒப்புவித்ததும்‌ 
என்னவென்றால்‌, கிறிஸ்துவானவர்‌ வேத வாக்கியங்களின்படி நமது 
பாவங்களுக்காக மரித்து, அடக்கம்பண்ணப்பட்டு, வேதவாக்கியங்களின்‌ 
படி மூன்றாம்‌ நாளில்‌ உயிர்த்தெழுந்தார்‌” என்று நினைப்பூட்டினார்‌ (1-4). 


59 


இது அவர்களை இரட்சித்த சுவிசேஷமும்‌, அவர்களுடைய 
நம்பிக்கையின்‌ முழு இருதயத்துக்கு அடித்தளமுமாகும்‌. அப்போஸ்‌ 
தலனாகிய பவுல்‌, கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலை அவருடைய சுவிசேஷ 
செய்தியின்‌ பாதி என்று கூறிய பிறகு “செயல்படுத்துகின்ற உயிர்த்‌ 
தெழுதல்‌” (applied resurrection) என்று நாமழைக்கின்ற பொருள்‌ குறித்து 
54 வசனங்களை எழுதுகிறார்‌. திரளான சாட்சிகள்‌ மூலமாகவும்‌ 
கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலை நிரூபிக்க முடியுமென்று பவுல்‌ 
தெரிவிக்கிறார்‌: “கேபாவுக்கும்‌, பின்பு பன்னிருவருக்கும்‌ தரிசனமானார்‌. 
அதன்பின்பு அவர்‌ ஐந்நூறுபேருக்கு அதிகமான சகோதரருக்கும்‌ 
ஒரே வேளையில்‌ தரிசனமானார்‌; அவர்களில்‌ அநேகர்‌ இந்நாள்‌ 
வரைக்கும்‌ இருக்கிறார்கள்‌, சிலர்‌ மாத்திரம்‌ நித்திரையடைந்தார்கள்‌. 
பின்பு யாக்கோபுவுக்கும்‌, அதன்பின்பு அப்போஸ்தலரெல்லாருக்கும்‌ 
தரிசனமானார்‌. எல்லாருக்கும்‌ பின்பு, அகாலப்பிறவி போன்ற எனக்கும்‌ 
தரிசனமானார்‌” (5-8). 


கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலைக்‌ குறித்துமட்டும்‌ 
கொரிந்தியர்களுக்குப்‌ போராட்டமில்லை; கிறிஸ்து திரும்பி வரும்‌ 
போது எல்லா விசுவாசிகளும்‌ உயிர்த்தெழுவார்கள்‌ என்பதிலும்‌ 
அவர்களுக்குப்‌ போராட்டம்‌ இருந்தது. (பவுல்‌, இயேசு கிறிஸ்துவின்‌ 
இரண்டாம்‌ வருகையைக்‌ குறித்து முன்பு போதித்திருக்கிறார்‌). 
விசுவாசியின்‌ உயிர்த்தெழுதலை கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலுடன்‌ 
இணைத்து, கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலை மரித்தோலிலிருந்து 
உயிர்த்தெழுபவர்களில்‌ “முதற்பலனானவர்‌” என்றழைத்தார்‌ (20). நாம்‌ 
உயிர்த்தெழப்போவதில்லையென்றால்‌ கிறிஸ்துவும்‌ உயிர்த்தெழ 
வில்லை நம்முடைய விசுவாசம்‌ விருதாவாயிருக்கும்‌ (13-14). கிறிஸ்து 
சிலுவையில்‌ மரித்தபோது நம்முடைய பாவங்களின்‌ சுமையை அவர்‌ 
தம்மேல்‌ சுமந்தார்‌. ஆனால்‌ அவர்‌ மரித்தொரிலிருந்து எழுந்தபோது 
மரணத்தின்மேல்‌ அவருடைய வெற்றியை நிரூபித்துக்‌ காட்டினார்‌. 
இதனால்‌, அவருடைய உயிர்த்தெழுதல்‌ நம்முடைய விசவாசத்தின்‌ 
முக்கியமான பகுதியாயிருக்கிறது. நம்முடைய சரீரங்கள்‌ உயிர்த்தெழுவது, 
இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலை நம்முடைய மரணத்துக்கும்‌ 
உயிர்த்தெழுதலுக்கும்‌ பயன்படுத்துவதாகும்‌. 

கொரிந்தியர்கள்‌, “நாம்‌ மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவோ 
மென்றால்‌, அது எவ்வாறு நிகழும்‌, நமது சரீரம்‌ பார்ப்பதற்கு எப்படி 
இருக்கும்‌?” என்று ஆச்சரியப்பட்டார்கள்‌. விசுவாசிகளின்‌ உயிர்த்தெழுதல்‌ 
எப்படி நிகழும்‌ என்று அவர்களுக்குப்‌ புரியவில்லையாதலால்‌, அறிவுத்திறன்‌ 
வாய்ந்த அவர்களுடைய அறிவார்ந்ததர்க்கம்‌ என்னவெனில்‌, 
விசுவாசிகளுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள்‌ நம்பவில்லை என்பதாகும்‌. 


60 


அதற்குப்‌ பதிலளிக்கும்‌ விதத்தில்‌ பவுல்‌, உயிர்த்தெழுதலை, விதை 
செடியாவதற்கு ஒப்பிட்டுக்‌ கூறினார்‌: “...நீ விதைக்கிற விதை 
செத்தாலொழிய உயிர்க்கமாட்டாதே. நீ விதைக்கிறபோது, இனி 
உண்டாகும்‌ மேனியை விதையாமல்‌, கோதுமை, அல்லது மற்றொரு 
தானியத்தினுடைய வெறும்‌ விதையையே விதைக்கிறாய்‌. அதற்குத்‌ 
தேவன்‌ தமது சித்தத்தின்படியே மேனியைக்‌ கொடுக்கிறார்‌; விதை 
வகைகள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ அததற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார்‌” 
(36-39. 


பூமிக்கு அடியில்‌ உள்ள விதை அழகான ஒரு மலராக 
வருகிறது. அது எப்படி நிகழ்கிறது என்று நமக்குத்‌ தெரியாவிட்டாலும்‌ 
அது நிகழ்கிறது. பூமியில்‌ விதைக்கப்பட்ட விதை பூமியிலிருந்து 
துளிர்க்கிற அந்த மலரைப்‌ போலிருக்கவில்லை. தேவன்‌ அந்த விதையை 
செடியாக மாற்றுகிறது போல, அழிவுக்குரிய நமது சரீரத்தை உயிர்த்‌ 
தெழுதலின்போது அழிவில்லாத சரீரமாக மாற்றுவார்‌: “...அழிவுள்ளதாய்‌ 
விதைக்கப்படும்‌, அழிவில்லாததாய்‌ எழுந்திருக்கும்‌; கனவீனமுள்ளதாய்‌ 
விதைக்கப்படும்‌, மகிமையுள்ளதாய்‌ எழுந்திருக்கும்‌; பலவீனமுள்ளதாய்‌ 
விதைக்கப்படும்‌, பலமுள்ளதாய்‌ எழுந்திருக்கும்‌. ஜென்ம சரீரம்‌ 
விதைக்கப்படும்‌, ஆவிக்குரிய சரீரம்‌ எழுந்திருக்கும்‌...”(42-44). 


இந்த உலகத்தில்‌ நாம்‌ வாழ்வதற்காக தேவன்‌ பூமிக்குரிய 
சரீரத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. பரலோகத்தில்‌ வாழ்வதற்காக 
பரலோகத்துக்குரிய சரீரத்தை தேவன்தான்‌ தரவேண்டும்‌. பரலோக 
இராஜ்யத்துக்குள்‌ அழியும்‌ தன்மையுள்ள நமது மாம்சம்‌ பிரவேசிக்க 
முடியாது. ஆகவே தேவன்‌ தம்முடைய பூலோகத்துக்குரிய சரீரங்களை, 
நித்தியமான ஆவிக்குரிய ராஜ்யத்தில்‌ வாழ்வதற்கேற்ப நம்மை 
ஆயத்தப்படுத்துவார்‌. இதைத்தான்‌ தம்முடைய உயிர்த்தெழுதல்‌ 
மூலமாகச்‌ செய்வார்‌. கிறிஸ்து திரும்பி வரும்போது இன்னும்‌ 
உயிரோடிருக்கிறவர்கள்‌ இந்த உருமாற்றத்துக்கு “ஒரு இமைப்பொழுதிலே” 
ஆளாவார்கள்‌ (51). “1௩ ௨௩ ௧௦௦௧௦௦” என்பது அதற்கான கிரேக்க 
வார்த்தைகள்‌. இந்த மாற்றத்தைப்பற்றி பவுல்‌ கூறும்போது, நம்மைப்‌ 
பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த இரண்டு பிரச்சினைகளுக்குத்‌ தீர்வு 
காணவேண்டும்‌ என்று கூறுகிறார்‌. நம்முடைய அழிவுக்குரிய பகுதி 
(நமது சரீரம்‌) அழிவில்லாததாக்கப்பட வேண்டும்‌; நம்முடைய 
சாவுக்கேதுவாகிய பகுதி சாவாமையைப்‌ பெற்றிடவேண்டும்‌. அந்த இரண்டு 
அதிசயங்களும்‌ நிறைவேறிவிட்டால்‌, நாம்‌ பரலோக இராஜ்யத்துக்கு 
ஆயத்தமாயிருப்போம்‌. “உயிர்த்தெழுதல்‌” என்ற வார்த்தைக்கு 
“மரணத்தின்‌ மேல்‌ வெற்றி” என்று நேர்பொருள்‌. மரித்த விசுவாசிகளின்‌ 
உயிர்த்தெழுதல்‌ இந்த இரண்டு பிரச்சினையையும்‌ தீர்வுசெய்யும்‌; அந்த 


61 


உயிர்த்தெழுதல்‌ விசுவாசிகளுடைய மரணத்தின்‌ மேல்‌ வெற்றியாகும்‌. 
ஆகவே பவுல்‌, விசுவாசியினுடைய மரணமும்‌ உயிர்த்தெழுதலும்‌ 
மாபெரும்‌ வெற்றி எனக்‌ கூறி உயிர்த்தெழுதல்‌ என்கிற மாபெரும்‌ படைப்பை 
முடிக்கிறார்‌ (54-51). 


பவுல்‌ உயிர்த்தெழுதலைப்‌ பற்றிய போதனையை, கர்த்தருக்குள்‌ 
நீங்கள்‌ படுகிற பிரயாசம்‌ விருதாவாயிராதென்று அறிந்து, நீங்கள்‌ 
உறுதிப்பட்டவர்களாயும்‌, அசையாதவர்களாயும்‌, கர்த்தருடைய 
கிரியையிலே எப்பொழுதும்‌ பெருகுகிறவர்களாயும்‌ இருப்பீர்களாக என்று 
விசுவாசிகளுக்கு கூறி பயன்படுத்தினார்‌ (58). வேதாகம ஆசிரியர்கள்‌ 
எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையைக்‌ குறித்து 
நமக்குக்‌ கூறுகின்றனர்‌. ஏனெனில்‌ அந்த நிகழ்வு, சபை நம்பியிருக்கிற 
ஆனந்தபாக்கியமும்‌, உலகத்தினுடைய ஒரே நம்பிக்கையுமாகும்‌. 


தீர்க்கதரிசிகளும்‌, அப்போஸ்தலர்களும்‌ இரண்டாம்‌ 
வருகையைக்‌ குறித்தும்‌. ஆனந்த பாக்கியமான அந்த நம்பிக்கையைச்‌ 
சுற்றியிருக்கிற எல்லா நிகழ்வுகளைக்‌ குறித்தும்‌ நமக்கு எப்போதும்‌ ஏன்‌ 
சொல்லுகிறார்கள்‌ என்பதைக்‌ கூர்ந்து கவனித்துப்‌ பாருங்கள்‌. இந்த 
உயிர்த்தெழுதல்‌ அதிகாரத்தின்‌ கடைசி வசனத்தில்‌ கர்த்தருடைய 
ஊழியத்தைச்‌ செய்வதற்கு விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதற்காக 
உயிர்த்தெழுதல்‌ சுவிசேஷத்தைப்‌ பவுல்‌ பயன்படுத்துகிறார்‌. நாம்‌ 
வெற்றிபெறும்‌ அணியில்‌ இருக்கிறோம்‌ என்றும்‌, நம்முடைய 
நித்தியத்தின்‌ தரம்‌ அந்த வெற்றியில்‌ நாம்‌ பெறுகின்ற பங்கின்‌ 
அளவைப்‌ பொறுத்தது என்றும்‌ பவுல்‌ நமக்குச்‌ சொல்வது போல அது 
இருக்கிறது. 
உண்மையான உக்கிராணத்துவம்‌ (1 கொரிந்தியர்‌ 16) 


அநேக விசுவாசிகள்‌, பதினைந்தாம்‌ அதிகாரத்தில்‌ உயிர்த்‌ 
தெழுதலைப்பற்றிய பரலோக சுவிசேஷத்தின்‌ உண்மைகளைக்‌ 
காணும்படி உயர்த்தப்பட்டவர்கள்‌, “இப்போது, சேர்க்கப்படும்‌ 
தர்மப்பணத்தைக்‌ குறித்து” என்று பவுல்‌ கூறத்துவங்குவதால்‌, கீழே 
விட்டுவிடப்பட்டதாக நினைக்கிறார்கள்‌. இந்த சேகரிப்பைப்பற்றி 
நாம்‌ சில காரியங்களைப்‌ புரிந்து கொள்ளவேண்டும்‌; இந்த 
சேகரிப்பு விஷயத்தை ஆயருக்கான நிருபத்தில்‌ ஏன்‌ இந்த இடத்தில்‌ 
பவுல்‌ வைத்தார்‌ என்றும்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. 

எருசலேமில்‌, கொடிய பஞ்சத்தாலும்‌, பயங்கரமான (சபை) 
துன்புறுத்தப்படுதலினாலும்‌ துன்பப்பட்டுக்கொண்டிருந்த யூத 
விசுவாசிகளின்‌ நிவாரணத்துக்காக கொரிந்தியர்களை இந்த 
சேகரிப்புக்குக்‌ கொடுக்கும்படிக்‌ கேட்டுக்கொண்டு கொரிந்தியருக்கு 


62 


எழுதின இந்த முதலாம்‌ நிருபத்தை பவுல்‌ முடிக்கிறார்‌. உண்மையுள்ள 
உக்கிராணத்துவம்‌ என்கிற பொருளை நிருபத்தின்‌ ஆக்கப்பூர்வமான 
பகுதியில்‌ வைக்கிறார்‌. ஏனெனில்‌ பன்னிரெண்டாம்‌ அதிகாரத்தின்‌ 
ஆரம்ப வசனங்களில்‌ ஆக்கப்பூர்வமான பகுதியை ஆரம்பிக்கும்போது 
கூறப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களில்‌ ஒழுக்கங்களில்‌ ஒன்றாகிய 
உண்மையான உக்கிராணத்துவம்‌ ஒரு விசுவாசியின்‌ ஆவிக்குரிய 
ஆரோக்கியத்தையும்‌, ஆன்மீகத்‌ திறனையும்‌ நிர்ணயம்‌ செய்வதால்‌ 
இந்தத்‌ தலைப்பை அந்த இடத்தில்‌ வைத்துள்ளார்‌. 

இது, அப்போஸ்தலனாகிய பவுல்‌, அவருடைய நிருபங்களில்‌ 
கூறுகிற புது சிருஷ்டிகளில்‌ தானும்‌ ஒருவன்‌ என்கிற அருமையான 
தெளிவான கண்ணோக்கமுமாகும்‌ (2 கொரிந்தியர்‌ 5:17 கலாத்தியர்‌ 
6:15). கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌, ஜீவியங்களை மாற்றுகிறதைப்‌ 
பற்றியதும்‌, தேவனுடைய கிருபையைப்‌ பற்றியதுமாகும்‌. பவுல்‌, 
எருசலேமிலும்‌ யூதேயாவிலும்‌ விசுவாசிகளின்‌ இருதயங்களில்‌ 
பேரச்சத்தை விளைவித்த ஒருவன்‌ (நடபடிகள்‌ 8:3, 9:1, 13, 14). 
இப்போது அவர்‌, கிறிஸ்துவிடம்‌ அவர்‌ வழிநடத்தின புறஜாதி 
விசுவாசிகளிடமிருந்து தர்மப்‌ பணத்தைச்‌ சேகரித்து, முன்பு அவர்‌ 
கைது செய்து, சிறையிலடைத்து, துன்பப்படுத்திய யூதவிசுவாசி 
களுக்குக்கொடுக்கப்போகிறார்‌. 


63 


பவுல்‌ கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம்‌ நிருபம்‌ 


அதிகாரம்‌ 9 


போதகரின்‌ நற்சான்றுகள்‌ 


(2 கொரிந்தியர்‌ 1-6) 


பவுல்‌ கொரிந்தியருக்கு எழுதின முதலாம்‌ நிருபத்தை 
எபேசுவிலிருந்து எழுதி, தீத்துவின்‌ மூலமாகக்‌ கொடுத்தனுப்பினார்‌. தீத்து, 
கொரிந்தியரிடம்‌ அந்த நிருபத்தைக்‌ கொண்டு வந்து அங்கே 
தங்கியிருக்கும்போது, நிருபத்தில்‌ கூறப்பட்டிருந்த பிரச்சனைகளோடு, 
சம்பந்தப்பட்ட நபர்களிடம்‌ நிருபத்தின்‌ உட்பொருட்களை விளக்கினார்‌. 
இதற்கிடையில்‌ பவுலுடைய சுவிசேஷ ஊழியத்தின்‌ விளைவாக எபேசுவில்‌ 
கலவரம்‌ உண்டாகி, அவர்‌ எபேசுவில்‌ 3 ஆண்டுகள்‌ தங்கியிருந்ததை 
முடிக்கவேண்டியதாயிற்று (நடபடிகள்‌ 19). பவுல்‌ துரோவாவுக்கும்‌ பிறகு 
பிலிப்பிக்கும்‌ சென்றார்‌. அவருடைய முதல்‌ நிருபத்துக்கு 
எவ்வாறு கொரிந்தியர்கள்‌ பதிலளித்தார்கள்‌ என்பதைத்‌ தெரிந்து 
கொள்ளும்படி தீத்து கொரிந்தியரிடமிருந்து கொண்டுவரும்‌ பதிலுக்காக 
பிலிப்பியில்‌ பவுல்‌ காத்திருந்தார்‌. 

பதிலாக வந்த செய்தியின்‌ பெரும்பகுதி நன்றாகவே 
இருந்தது. கொரிந்தியர்கள்‌ தீத்துவை அன்பாகவும்‌ மதிப்புடனும்‌ 
நடத்தினார்கள்‌. முதல்‌ நிருபத்தில்‌ அவர்களைச்‌ செய்யும்படி பவுல்‌ 
கூறியிருந்த அனைத்துக்கும்‌ கீழ்ப்படிந்தார்கள்‌. எனினும்‌ சில செய்திகள்‌ 
நல்லதாக இல்லை. சபையில்‌ சிலர்‌ பவுலின்‌ அப்போஸ்தலத்து 
வத்தையும்‌ சிலர்‌ அவனுடைய பேசுந்திறமையையும்‌ தாக்கிப்பேசினர்‌. 
இன்னும்‌ சிலர்‌ அவனுக்குக்‌ கொஞ்சம்‌ பயித்தியம்‌ என்று கூறினர்‌ 
(2 கொரிந்தியர்‌ 5-13). மற்றும்‌ சிலர்‌ பவுல்‌ தானே வந்து தங்களைப்‌ 
பார்க்கவில்லையென்று அதிருப்தி அடைந்தார்கள்‌. ஆனால்‌ குறை 
காண்கின்ற இவர்கள்‌ பவுலுடைய நிருபத்தில்‌ கூறியிருந்த குறிப்புகள்‌ 
ஒன்றையும்‌ மறுக்கவில்லை. ஏனெனில்‌ பவுலுடைய வாதங்கள்‌ 
எதிர்த்து வாதிடமுடியாதவைகள்‌. மாறாகப்‌ பவுலையே தாக்கினார்கள்‌. 
பவுல்‌ இவைகளைக்‌ கேள்விப்பட்டு இந்த இரண்டாம்‌ நிருபத்தை 
எழுதினார்‌. 


64 


இரண்டாவது கொரிந்தியரின்‌ முதல்‌ ஆறு அதிகாரங்கள்‌ ஒரு 
ஊழியரின்‌ நற்சான்றுகளை விளக்குகிறது. அது பவுலைத்‌ தாக்கியவர்கள்‌ 
அவருக்கெதிராக எழுப்பிய முக்கியமான பிரச்சனைகளுக்குப்‌ 
பதிலாயிருந்தது. அப்போஸ்தலன்‌ என்ற ஸ்தானத்துக்கு அவர்‌ 
தகுதியில்லாதவர்‌ என்றும்‌, ஆகவே தங்களை சீர்ப்படுத்துவதற்கு அவர்‌ 
தகுதியற்றவர்‌ என்றும்‌ நினைத்தார்கள்‌. பவுல்‌ தம்முடைய 
அப்போஸ்தலத்துவத்துக்காகவும்‌, சுவிசேஷ ஊழியன்‌ என்ற 
ஸ்தானத்துக்காகவும்‌ இந்த நிருபத்தில்‌ வாதாடினார்‌. ஆதலால்‌ அவருடைய 
இந்த நிருபத்திலிருந்து ஒரு ஊழியர்‌ எப்படி இருக்க வேண்டுமென்ற 
முக்கியமான கோட்பாடுகளை நாம்‌ காணலாம்‌. 

இன்று ஆயர்‌ ஊழியத்துக்குள்‌ அழைக்கப்பட்டிருப்பவர்கள்‌ 
சுவிசேஷத்தைப்‌ போதிப்பவர்கள்‌ என்று கருதப்படுகின்றனர்‌. “போதகர்‌” 
என்ற வார்த்தையைப்‌ பயன்படுத்தும்போது, ஒரு குருவானவரை பவுல்‌ 
குறிப்பிடவில்லை; இயேசுவின்‌ ஒவ்வொரு உண்மையான சீஷனும்‌ 
அழைக்கப்பட்ட ஊழியன்‌ என்பதைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


எபேசியருக்குப்‌ பவுல்‌ எழுதின நிருபத்தின்‌ நான்காம்‌ 
அதிகாரத்தில்‌ சுவிசேஷகர்களாக, மேய்ப்பர்களாக, போதகர்களாக 
அழைக்கப்பட்டவர்களுக்கு “பரிசுத்தவான்‌௧ள்‌ சீர்பொருந்தும்‌ பொருட்டு, 
சுவிசேஷ ஊழியத்தின்‌ வேலைக்காக” இந்த வரங்கள்‌ கொடுக்கப்பட்டன 
என்று போதிக்கிறார்‌ (12). (விசுவாசிகள்‌ பரிசுத்தவான்‌௧ளக்கப்பட்டபோது 
அல்லது கிறிஸ்துவைப்‌ பின்பற்ற பிரித்தெடுக்கப்பட்டபோது, பவுல்‌ 
அவர்களைப்‌ பரிசுத்தவான்‌௧ள்‌ என்றழைத்தார்‌.) வேறு வார்த்தைகளில்‌ 
கூறினால்‌, ஒரு மேய்ப்பருடைய வேலை, நாம்‌ சாதாரண மக்களை (பாமரன்‌ 
அல்லது குருவல்லாதவன்‌) ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துவதாகும்‌. 
ஊழியம்‌ செய்வது மேய்ப்பர்கள்‌ தொழில்‌ செய்பவர்களுக்கு (போதகருக்கு 
மட்டும்‌ ஒப்படைக்கப்படவில்லை உள்ளூர்ச்சபை மக்கள்‌ அனைவரிடமும்‌ 
ஒப்படைக்கப்படுகிறது. சபைமக்கள்‌ அனைவரும்‌ சபையின்‌ 
ஊழியர்களாயிருப்பதில்‌ ஒரு பொருள்‌ இருக்கிறது. 
போதகருக்குப்‌ பயிற்சி 


தேவன்‌, தம்முடைய போதகர்களுக்கு எவ்வாறு பயிற்சி 
யளிக்கிறார்‌ என்று பவுல்‌ விளக்குகிறார்‌. துன்பப்படுகிறவர்களைத்‌ 
தேற்றுவதற்குப்‌ பயிற்சியளிக்கிறார்‌. முதலில்‌ நாம்‌ துன்பப்படும்படி 
நம்மை அனுமதிப்பதின்‌ மூலம்‌ இதைச்‌ செய்கிறார்‌: “நமது கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவின்‌ பிதாவாகிய தேவனும்‌, இரக்கங்களின்‌ பிதாவும்‌, 
சகலவிதமான ஆறுதலின்‌ தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்‌. 
தேவனால்‌ எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த 


65 


உபத்திரவத்திலாகிலும்‌ அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள்‌ ஆறுதல்‌ 
செய்யத்திராணியுள்ளவர்களாகும்படி, எங்களுக்கு வரும்‌ சகல உபத்திர 
வங்களிலேயும்‌ அவரே எங்களுக்கு ஆறுதல்செய்கிறவர்‌” (1:3-4). 


நாம்‌ துன்புறும்போது தேவனிடம்‌ துரத்தப்படுகிறோம்‌; நம்முடைய 
துன்பநேரத்தில்‌ நமக்குத்‌ தேவையான ஆறுதல்‌ அவரே என்று நாம்‌ 
கண்டுகொள்கிறோம்‌. உண்மையான ஆறுதல்‌ செய்பவரிடமிருந்து நாம்‌ 
ஆறுதலைப்‌ பெற்றதால்‌ பிறருக்கு அவர்களுடைய துன்பத்தில்‌ ஆறுதல்‌ 
செய்ய நாம்‌ வல்லமை பெற்றிருக்கிறோம்‌. நாம்‌ துன்பப்பட்டு, பின்னர்‌ 
ஆறுதலைக்‌ கண்டுகொண்டதின்‌ மூலமாக, ஆறுதலளிக்கத்‌ தகுதியுள்ள 
போதகர்களாகவும்‌, நாம்‌ துன்பப்பட்டபோது ஆறுதலைக்‌ கண்டதற்கு நல்ல 
சாட்சிகளாகவும்‌ இருக்கிறோம்‌. சுவிசேஷகன்‌ என்பவன்‌ ரொட்டி எங்கே 
கிடைக்கும்‌ என்பதை ஒரு பிச்சைக்காரனுக்குச்‌ சொல்லுகிற இன்னொரு 
பிச்சைக்காரனாக இருக்கிறான்‌. பவுல்‌ கூறுகிறபடி, ஆறுதலளிக்கிற போதகர்‌, 
காயம்பட்டிருக்கிற ஒரு இருதயம்‌ காயம்பட்டிருக்கிற இன்னொரு 
இருதயத்துக்கு ஆறுதல்‌ எங்கே இருக்கிறது என்று கூறுகிறவறாவார்‌. 

தேவன்‌ பயன்படுத்துகிற போதகர்களுடைய தகுதிகளைப்‌ 
பவுல்‌ கூறியபிறகு, லீஸ்திராவில்‌ தான்‌ மரித்துப்போகும்‌ அளவுக்கு 
கல்லெறியப்பட்டு துன்பப்பட்டதையும்‌, கொரிந்தியர்களுக்குக்‌ கூறி 
அவருடைய ஊழியத்தின்‌ நம்பகத்தன்மையை விவாதித்தார்‌: 
“ஆகையால்‌ சகோதரரே, ஆசியாவில்‌ எங்களுக்கு நேரிட்ட 
உபத்திரவத்தை நீங்கள்‌ அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. 
என்னவெனில்‌, பிழைப்போம்‌ என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்‌ 
தக்கதாக, எங்கள்‌ பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம்‌ 
எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள்‌ எங்கள்மேல்‌ நம்பிக்கையாயிராமல்‌, 
மரித்தோரை எழுப்புகிற தேவன்மேல்‌ நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக, 
மரணம்‌ வருமென்று நாங்கள்‌ எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம்‌. 
அப்படிப்பட்ட மரணத்திளின்றும்‌ அவர்‌ எங்களைத்‌ தப்புவித்தார்‌, 
இப்பொழுதும்‌ தப்புவிக்கிறார்‌, இன்னும்‌ தப்புவிப்பார்‌ என்று அவரை 
நம்பியிருக்கிறோம்‌”” (1:8-10). 


வேறு விதமாகச்‌ சொன்னால்‌, பவுல்‌ விசுவாச ஊழியக்காரர்‌ என்கிற 
முறையில்‌, தம்முடைய நிலையை உறுதிபடுத்திக்‌ கொண்டார்‌. துன்பம்‌ 
நம்மை எப்படித்‌ தேவனிடம்‌ திருப்புகிறது என்றும்‌, நம்மை ஆறுதலின்‌ 
ஊழியர்களாக்குகிறது என்றும்‌ கூறி நிருபத்தை தொடங்கினார்‌. அதன்படி 
அவர்‌ ஆறுதலின்‌ ஊழியக்காரனாயிருப்பதற்கு எவ்வாறு தகுதிபெற்றார்‌ 
என்றும்‌ காட்டினார்‌. லீஸ்திராவில்‌ தாங்கிக்‌ கொள்வதற்கும்‌ அதிகமாகவே 
துன்பப்படவும்‌, வாழ்வே போய்விடும்‌ என்று நம்பிக்கை இழக்கும்‌ அளவுக்கு 
தேவன்‌ பவுலை அனுமதித்தார்‌. அவர்பேரில்‌ அல்ல, தேவன்‌ பேரில்‌ நம்பிக்கை 


66 


வைக்க கற்றுக்கொள்ளும்படியாகவும்‌, தேவன்‌ மட்டுமே மரித்தோரை எழுப்பு 
முடியும்‌ என்றும்‌, தேவன்‌ மட்டுமே எல்லா சூழ்நிலைகளிலிருந்து அவரை 
விடுவிக்கமுடியும்‌ என்றும்‌ கற்றுக்கொண்டார்‌. பவுல்‌, லீஸ்திராவில்‌ 
கல்லெறியப்பட்டபோது, மரணத்தையும்‌ உயிர்த்தெழுதலையும்‌ அனுபவித்தாக 
கூறுகிறார்‌ என்று சிலர்‌ நம்புகின்றனர்‌. மற்றவர்கள்‌, இந்த வசனங்களில்‌ 
அவர்‌ உருவகமொழியைப்‌ பயன்படுத்துகிறார்‌ என்று நம்புகின்றனர்‌. 


போதகரின்‌ வேலை 


ஒரு போதகரின்‌ வேலை என்ன? பவுல்‌ அந்தக்‌ கேள்விக்கு பதில்‌ 
கூறினார்‌: “கிறிஸ்துவுக்குள்‌ எப்பொழுதும்‌ எங்களை வெற்றிசிறக்கப்‌ 
பண்ணி, எல்லா இடங்களிலேயும்‌ எங்களைக்கொண்டு அவரை அறிகிற 
அறிவின்‌ வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌. 
இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும்‌, கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும்‌, 
நாங்கள்‌ தேவனுக்குக்‌ கிறிஸ்துவின்‌ நற்கந்தமாயிருக்கிறோம்‌. 
கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கேதுவான மரணவாசனை 
யாகவும்‌, இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான ஜீவ 
வாசனையாகவும்‌ இருக்கிறோம்‌...” (2:14-10. 


பவுல்‌ கூறுகிறபடி, சுவிசேஷ ஊழியர்கள்‌ என்கிற முறையில்‌ 
நாம்‌ மலரைப்‌ போன்றவர்கள்‌. நாம்‌ செல்லுமிடமெல்லாம்‌ கிறிஸ்துவின்‌ 
நறுமணமாயிருக்கிறோம்‌. இந்த வாசனை, ஒன்று மற்றவர்களை 
இரட்சிப்புக்கும்‌ நித்திய வாழ்வுக்கும்‌ அழைக்கிறது; அல்லது அவர்களை 
மரணத்தை நோக்கித்‌ திருப்பிவிடுகிறது. அவர்கள்‌ எங்கள்‌ வாசனையை 
நிராகரித்தால்‌ கிறிஸ்துவையும்‌ நிராகரிக்கிறார்கள்‌; அவர்களுடைய 
பாதை மரணத்துக்குச்‌ செல்கிறது. கிறிஸ்துவின்‌ வாசனையாகிய எங்கள்‌ 
மூலம்‌ கிறிஸ்துவிடம்‌ வருவார்களானால்‌ அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
இரட்சிப்பையும்‌ நித்திய ஜீவனையும்‌ கண்டடைவார்கள்‌. 


அதுபோன்ற பொறுப்பின்‌ சுமையினால்‌ பவுல்‌: “...இவைகளை 
நடப்பிக்கிறதற்கு எவன்‌ தகுதியானவன்‌?” என்று கேட்டார்‌ (2:10. 
நமது வாழ்க்கையில்‌ குறுக்கிடுகிற மக்களின்‌ நித்திய ஜீவனுக்கும்‌ 
நித்திய மரணத்துக்கும்‌ இடையிலான வித்தியாசத்துக்கு நாம்‌ 
தகுதியானவர்களல்ல. ஆனால்‌ தேவன்‌ தகுதியானவர்‌: “எங்களால்‌ 
ஏதாகிலும்‌ ஆகும்‌ என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள்‌ 
எங்களாலே தகுதியானவர்கள்‌ அல்ல; எங்களுடைய தகுதி தேவனால்‌ 
உண்டாயிருக்கிறது” (3:5). நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர்‌ 
மூலமாகவே மாற்றப்படுகிறது. தேவன்‌ தம்முடைய நறுமணத்தை 
வெளிப்படப்‌ பயன்படுத்தும்‌ சாதனங்களே நாம்‌. நம்முடைய 
வாழ்க்கையை மாற்றின, மாற்றுகின்ற கிறிஸ்துவிடமிருந்து நறுமணம்‌ 
வருகிறது. 


67 


உள்நோக்கத்தைத்‌ தூண்டுபவரைத்‌ தூண்டுவது எது? 
(அதி. 5:13-6:1,2) 

பவுல்‌ பைத்தியக்காரனாயிருக்கிறான்‌ என்ற குற்றச்சாட்டுக்குப்‌ 
பதிலளித்தபோது, ஊழியக்காரனின்‌ இன்னொரு கடினமான வேலையைப்‌ 
பற்றிக்‌ கூறினார்‌. கிரேக்க மொழியில்‌ அந்த வார்த்தை பவுலை 
“eccentric” என்று கூறுவதாகப்‌ பொருள்படுகிறது. அவர்கள்‌, பவுல்‌ 
அவர்களுடைய மையத்திலிருந்து செயல்படாமல்‌ வேறு மையத்திலிருந்து 
செயல்பட்டுக்கொண்டிருந்தார்‌ என்று குற்றப்படுத்தினார்கள்‌. குறை 
கூறுகிற இந்தக்‌ கொரிந்தியர்கள்‌ தங்களையே மையமாகக்‌ 
கொண்டிருந்தபடியால்‌ அவர்களுடைய குற்றச்சாட்டை ஒத்துக்‌ 
கொண்டார்‌. அவர்களுடைய மையத்திலிருந்து வித்தியாசப்பட்ட 
வேறொன்றிலிருந்து பவுல்‌ செயல்பட்டார்‌. கிறிஸ்துவை மையமாகக்‌ 
கொண்டு தமது வாழ்க்கை சுழன்றது எனக்‌ கூறுகிறார்‌. “நாங்கள்‌ 
பைத்தியங்கொண்டவர்களென்றால்‌ தேவனுக்காக அப்படியிருக்கும்‌;...” 
என்று பவுல்‌ எழுதியபோது அதைத்தான்‌ குறிப்பிட்டார்‌. கிறிஸ்துவின்‌ 
அன்பு, ஊழியத்துக்கு அழைப்பு ஆகிய இரண்டும்‌ பவுலுடைய 
வாழ்க்கையின்‌  மையத்திலுருந்தன என்பதை அவருடைய 
“பைத்தியத்திற்கு'” எதிர்வாதமாக வைத்தார்‌: “கிறிஸ்துவினுடைய அன்பு 
எங்களை நெருக்கி ஏவுகிறது; ஏனென்றால்‌, எல்லாருக்காகவும்‌ 
ஒருவரே மரித்திருக்க, எல்லாரும்‌ மரித்தார்கள்‌ என்றும்‌; 
பிழைத்திருக்கிறவர்கள்‌ இனித்‌ தங்களுக்கென்று பிழைத்திராமல்‌, 
தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி...” 
என்று கூறினார்‌. “ஆனபடியினாலே, தேவனானவர்‌ எங்களைக்‌ 
கொண்டு புத்திசொல்லுகிறதுபோல, நாங்கள்‌ கிறிஸ்துவுக்காக 
ஸ்தானாபதிகளாயிருந்து, தேவனோடே ஒப்புரவாகுங்கள்‌ என்று, 
கிறிஸ்துவினிமித்தம்‌ உங்களை வேண்டிக்கொள்ளுகிறோம்‌” 
(14-15, 20). 


பவுலுடைய மூன்று முழுமையான அடித்தளங்கள்‌ 


பவுல்‌ தாம்‌ செய்த யாவற்றையும்‌ மூன்று முழுமையான 
காரியங்களின்‌ அடிப்படையில்‌ செய்தார்‌. கிறிஸ்து எல்லாருக்குமாக 
மரித்தார்‌; எல்லாரும்‌ இழந்து போனவர்கள்‌; எல்லாரும்‌ சுவிசேஷ 
செய்தியைக்‌ கேட்க வேண்டும்‌. கிறிஸ்துவையும்‌ இந்த மூன்றையும்‌ 
தம்‌ நோக்கமாகக்கொண்டிருந்ததால்‌ அவர்‌ பைத்தியங்கொண்ட 
மனிதனைப்‌ போல வாழ்ந்தார்‌ (18). 


உறவுகளின்‌ அளவுமட்டங்கள்‌ 


இந்தப்‌ பகுதியின்‌ அப்போஸ்தலனாகிய பவுலின்‌ இருதயத்தின்‌ 


68 


நோக்கங்களைத்‌ தவிர, ஆவிக்குரிய முதிர்ச்சியின்‌ மூன்று அளவு 
மட்டங்களைக்‌ காண்கிறோம்‌. இந்த அளவுகள்‌ கிறிஸ்துவுடன்‌ 
நமக்கிருக்கிற உறவுகளை மூன்று வகைகளில்‌ விவரிக்கின்றன: 
கிறிஸ்துவால்‌, கிறிஸ்துவுக்குள்‌, கிறிஸ்துவுக்காக என்று. 
கிறிஸ்துவால்‌ என்பது கிறிஸ்துவால்‌ வருகிற இரட்சிப்பு; இது 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ ஆகியவைகளின்‌ பாதையில்‌ 
இருக்கின்ற எல்லாவற்றையும்‌ குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவுக்குள்‌ 
என்பது அவருக்குள்‌ இருக்கிற நம்முடைய ஒருமைப்பாட்டைக்‌ 
குறிக்கிறது. இது அவரைப்‌ பின்பற்றுவதற்கு நமக்குத்‌ தேவையான 
மூலகாரணமாகும்‌. இந்த இரண்டு வார்த்தைகளும்‌ அவருக்கு முன்பாக 
தம்மை முழுவதுமாக சரண்‌ அடைவதைக்‌ குறிக்கிறது. 
கிறிஸ்துவுக்காக என்பது கிறிஸ்துவால்‌, கிறிஸ்துவுக்குள்‌ நாம்‌ 
வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையின்‌ உள்நோக்கத்தைக்‌ காட்டுகிறது. 


69 


அதிகாரம்‌ 10 
ஒரு ஊழியரின்‌ ஒளிவு மறைவிண்மை 


கொரிந்தியருக்குப்‌ பவுல்‌ எழுதின இரண்டாம்‌ நிருபம்‌, தேவன்‌ 
ஒவ்வொரு விசுவாசிக்கும்‌ அளிக்க விரும்புகின்ற ஊழிய அனுபவத்தைப்‌ 
பற்றியதாகும்‌. பவுல்‌, “...நற்கிரியைகளைச்‌ செய்கிறதற்கு நாம்‌ 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ சிருஷ்டிக்கப்பட்டோம்‌”' என்றும்‌, நாம்‌ 
இரட்சிப்பைப்‌ பெறுவதற்கு முன்‌ அந்த நற்கிரியைகளில்‌ நடக்கும்படி 
முன்னதாக அவைகளை தேவன்‌ ஆயத்தம்பண்ணியிருக்கிறார்‌ 
என்றும்‌ எபேசியருக்குக்‌ கூறுகிறார்‌ (எபேசியர்‌ 2:10). வேறு 
வார்த்தைகளில்‌ கூறினால்‌, தேவன்‌ நமக்கு ஒரு ஊழியத்தை 
வைத்திருக்கிறார்‌; நம்மை அவரிடமும்‌ இரட்சிப்பிடமும்‌ கொண்டு 
வந்ததற்கான காரணங்களில்‌ ஒன்று அந்த ஊழியமே. இந்தக்‌ கிரியைகள்‌ 
நம்மை இரட்சிப்பதில்லையென்றாலும்‌, அவைகள்‌ நம்முடைய 
இரட்சிப்பின்‌ நோக்கமாகும்‌. 


எல்லா விசுவாசிகளும்‌ சுவிசேஷத்தின்‌ ஊழியர்கள்‌ என்றும்‌, 
நற்கிரியைகளைச்‌ செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்‌ என்றும்‌, நமது 
ஊழியத்தின்‌ நோக்கம்‌ அனைத்து மக்களையும்‌ தேவனோடு 
ஒப்புரவாக்குவதென்றும்‌ இந்தப்‌ பாடங்களிலிருந்து ஏற்கனவே 
அறிந்திருக்கிறோம்‌. மக்களை தேவனிடம்‌ கொண்டுவருவதற்காக 
தம்முடைய வாழ்க்கை ஒளிவு மறைவில்லாமல்‌ நேர்மையான 
குணம்படைத்ததாக இருக்க வேண்டும்‌. நம்முடைய வாழ்க்கையில்‌ 
நலமானதாக இருக்கின்ற ஒவ்வொன்றும்‌ நம்மை இரட்சித்த கிறிஸ்து 
நமக்குள்‌ ஜீவிப்பதால்‌ என்பது எல்லாருக்கும்‌ தெளிவாக இருக்க 
வேண்டும்‌. 
நம்முடைய வாழ்க்கையை நாம்‌ எப்படிப்பார்க்கிறோம்‌? 


ஒரு ஊழியரின்‌ ஒளிவு மறைவின்மை அவர்‌ தம்‌ சொந்த 
வாழ்க்கையை எவ்வாறு பார்க்கிறார்‌ என்பதில்‌ ஆரம்பிக்கிறது. 


70 


அவர்‌, தேவனால்‌ பயன்படுத்தப்படுகிற வெறும்‌ பாத்திரம்‌ என்று 
தன்னைக்‌ கருதுகிறார்‌: “இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால்‌ 
உண்டாயிராமல்‌, தேவனால்‌ உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி, 
இந்தப்‌ பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில்‌ பெற்றிருக்கிறோம்‌... 
கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும்‌ எங்கள்‌ சரீரத்திலே 
விளங்கும்படிக்கு, இயேசுவின்‌ மரணத்தை எப்பொழுதும்‌ எங்கள்‌ சரீரத்தில்‌ 
சுமந்து திரிகிறோம்‌” (4:7,10). 


நாம்‌ களிமண்ணாலன சிறிய பாண்டங்கள்‌; ஆனால்‌ இந்த 
மண்பாண்டங்களில்‌ இயேசுவின்‌ விலையேறப்பட்ட பொக்கிஷத்தைச்‌ 
சுமக்கிறோம்‌. நம்முடைய ஒளிவு மறைவின்மை அந்தப்‌ 
பொக்கிஷத்தைப்‌ பிறர்‌ அறியும்படிச்‌ செய்கிறது. மண்பாண்டங்களில்‌ 
இருக்கிற சிறிய கீறல்கள்‌ நம்முடைய ஒளிவுமறைவின்மையைக்‌ 
காட்டுகின்றன, அல்லது குறைபாடுள்ள நமது மானிடத்தன்மைக்கு 
சான்றுகளாக இருக்கின்றன. இந்தப்‌ பொக்கிஷம்‌ கீறல்கள்‌ 
வழியாகப்‌ பிரகாசிக்கும்‌ ஒளியைப்‌ போல இருக்கிறது. 


இந்தக்‌ கடினமான பணியை நிறைவேற்றும்படியாக 
நம்முடைய மன்பாண்டங்களுக்கு எதிராக அழுத்தங்கள்‌ 
வருவதற்கு ஆண்டவர்‌ அனுமதிக்கிறார்‌. இந்த அழுத்தங்கள்‌ 
சுவிசேஷத்துக்காக நாம்‌ பொறுத்துக்கொள்கிற சோதனைகளாகும்‌. 
சுவிசேஷ ஊழியர்‌ என்கிற முறையில்‌ பவுலுடைய சொந்த 
சோதனைகள்‌ எப்படிப்‌ பயிற்சியின்‌ ஒரு பகுதியாக இருந்தன 
என்பதைக்‌ காட்டுவதற்கு இந்த நிருபத்தில்‌ பவுல்‌ அவருடைய 
சொந்த சோதனைகளைச்‌ சுட்டிக்காட்டியிருக்கிறார்‌. கிறிஸ்து 
தம்முடைய சோதனைகளில்‌ அவரை வெவளிப்படுத்துகிறார்‌ 
ஏனெனில்‌ அவருடைய வல்லமை அவைகளைத்‌ தாங்கிக்‌ கொள்ளச்‌ 
செய்கிறது: “நாங்கள்‌ எப்பக்கத்திலும்‌ நெருக்கப்பட்டும்‌ ஒடுங்கிப்‌ 
போகிறதில்லை; கலக்கமடைந்தும்‌ மனமுறிவடைகிறதில்லை. 
துன்பப்படுத்தப்பட்டும்‌ கைவிடப்படுகிறதில்லை; கீழே தள்ளப்பட்டும்‌ 
மடிந்து போகிறதில்லை”(4:8-9). சோதனைகள்‌ நம்‌ மீது 
வரும்போதும்‌ நாம்‌ எதிர்த்து நிற்க முடியாத போதும்‌ அந்த 
சோதனைகளை நம்மைப்‌ பொருத்துக்கொள்ளச்செய்வது 
எதுவென்று மற்றவர்கள்‌ வியக்கக்கூடும்‌. அப்போது நாம்‌ 
கிறிஸ்துவின்‌ விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை அவர்களோடு 
பகிர்ந்துகொள்ளலாம்‌. 


துன்பத்தைப்‌ பற்றிய ஒரு பயிற்சிக்‌ கூடம்‌ 


தம்முடைய சோதனைகள்‌ மூலம்‌ நாம்‌ தேவனுடைய ஊழியர்‌ 


71 


என்ற நிரூபிக்கிறோம்‌ என்று பவுல்‌ எழுதினார்‌: “...உபத்திரங்களிலும்‌, 
நெருக்கங்களிலும்‌, இடுக்கண்களிலும்‌, அடிகளிலும்‌, காவல்களிலும்‌, 
கலகங்களிலும்‌, பிரயாசங்களிலும்‌, கண்விழிப்புகளிலும்‌, உபவாசங்களிலும்‌...” 
(6:4-5). 


நான்‌ இந்த எதிரிகளைப்‌ “புயல்கள்‌” என்றழைக்கிறேன்‌. 
தேவன்‌ தம்மை வெளிப்படுத்தும்படி அவருடைய ஊழியர்கள்‌ இந்தப்‌ 
புயல்களில்‌ சிக்கிக்கொள்வதற்கு அனுமதிக்கிறார்‌. இந்த அழுத்தங்கள்‌ 
அவர்கள்‌ மீதுவர அனுமதிக்கிறார்‌, சில நேரங்களில்‌ வரும்படியும்‌ 
செய்கிறார்‌. 


இந்தப்‌ புயலுக்கு அவருடைய ஊழியர்‌ குறிப்பிட்ட 
வகையில்‌ “கற்பிலும்‌, அறிவிலும்‌, நீடிய சாந்தத்திலும்‌, தயவிலும்‌...” 
பதிலளிக்க அவர்‌ விரும்புகிறார்‌ (6:6. ஆனால்‌ நாமதை எப்படிச்‌ 
செய்கிறோம்‌? அவர்‌ நமக்களிக்கும்‌ “...பரிசுத்தஆவியிலும்‌, மாயமற்ற 
அன்பிலும்‌, சத்திய வசனத்திலும்‌, திவ்விய பலத்திலும்‌; நீதியாகிய 
வலதிடதுபக்கத்து ஆயதங்களைத்‌ தரித்திருக்கிறதிலும்‌...” 
ஆகிய ஆவிக்குரிய மூலாதாரங்கள்‌ மூலமாகச்‌ செய்கிறோம்‌ 
(6:6-7). இந்த அழுத்தங்கள்‌ மூலமாகவும்‌, அவைகளுக்கு 
நம்முடைய ஆவியின்‌ பெலத்தால்‌ கொடுக்கிற பதில்‌ மூலமாகவும்‌ 
உண்மையான ஊழியர்கள்‌ என்கிற முறையில்‌ உலகத்துக்கு 
கிறிஸ்துவைக்‌ காட்டுகிறோம்‌. 


ஐந்தாம்‌ அதிகாரத்தில்‌ பவுல்‌ அவருடைய உள்நோக்கங்களை 
நாம்‌ பார்க்கும்படிச்‌ செய்கிறார்‌. பதினொன்றாம்‌ அதிகாரத்தில்‌ 
அவருடைய சொந்தத்‌ துன்பங்களின்‌ பயிற்சி மையத்தில்‌ 
ஒரு சுயசரிதையைக்‌ காணும்படிச்‌ செய்கிறார்‌. “நான்‌ அதிகாமாய்ப்‌ 
பிரயாசப்பட்டவன்‌, அதிகமாய்‌ அடிபட்டவன்‌, அதிகமாய்க்‌ காவல்களில்‌ 
வைக்கப்பட்டவன்‌, அநேகந்தரம்‌ மரண அவதியில்‌ அகப்பட்டவன்‌. 
யூதர்களால்‌ ஒன்று குறைய நாற்பதடியாக ஐந்துதரம்‌ அடிபட்டேன்‌, 
மூன்று தரம்‌ மிலாறுகளால்‌ அடிபட்டேன்‌, ஒரு தரம்‌ 
கல்லெறியுண்டேன்‌, மூன்று தரம்‌ கப்பற்சேதத்தில்‌ இருந்தேன்‌, 
கடலிலே ஒரு இராப்பகல்‌ முழுவதும்‌ போக்கினேன்‌. அநேகந்தரம்‌ 
பிரயாணம்‌ பண்ணினேன்‌; ஆறுகளால்‌ வந்த மோசங்களிலும்‌, 
கள்ளரால்‌ வந்த மோசங்களிலும்‌, என்‌ சுயஜனங்களால்‌ வந்த 
மோசங்களிலும்‌, அந்நிய ஜனங்களால்‌ வந்த மோசங்களிலும்‌, 
பட்டணங்களில்‌ உண்டான மோசங்களிலும்‌, வனாந்தரத்தில்‌ 
உண்டான மோசங்களிலும்‌, சமுத்திரத்தில்‌ உண்டான 
மோசங்களிலும்‌, கள்ளச்சகோதரரிடத்தில்‌ உண்டான மோசங்களிலும்‌; 


72 


பிரயாசத்திலும்‌ வருத்தத்திலும்‌, அநேக முறை கண்‌ 
விழிப்புகளிலும்‌, பசியிலும்‌ தாகத்திலும்‌, அநேக முறை 
உபவாசங்களிலும்‌, குளிரிலும்‌, நிர்வாணத்திலும்‌ இருந்தேன்‌” 
(11:23-27). இந்த சோதனைகள்‌ மூலமாகவும்‌ அவைகளுக்கு 
அவனுடைய பதில்‌ நடக்கைகள்‌ மூலமாகவும்‌ பவுல்‌ சுவிசேஷத்தின்‌ 
ஊழியன்‌ என்று தன்னை நிரூபிக்கமுடிந்தது. 

நீங்கள்‌ தேவனுடைய போதகர்‌/ஊழியர்‌ என்று மற்றவர்கள்‌ 
எப்படித்‌ தெரிந்துகொள்ளுகிறார்கள்‌? கிறிஸ்துவுக்குள்ளான 
வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக வாழாத வாழ்க்கையைவிட எப்படி 
வித்தியாசமானது என்று மக்கள்‌ பார்க்க விரும்புகின்றனர்‌. உங்கள்‌ 
மண்பாண்டங்களில்‌ வாழ்கின்ற பொக்கிஷத்தை அவர்கள்‌ 
காண்கின்றனரா? சுவிசேஷத்தின்‌ ஊழியம்‌ என்பது பவுல்‌ குறிப்பிடு 
கிறபடி “தேவவசனத்தை புரட்டுவதல்ல” (4:2). உண்மையுள்ள ஊழியம்‌ 
என்பது நம்முடைய வாழ்க்கையின்‌ ஒளிவு மறைவில்லாத 
சாட்சியாகும்‌. அதாவது கிறிஸ்துவுக்காக நாம்‌ துன்பப்படுவதும்‌, 
பரிசுத்த ஆவியானவரின்‌ வல்லமையினால்‌ அவைகளை எதிர்த்து 
நிற்பதுமாகும்‌. இரட்சகரைத்‌ தேடுகிறவர்களுக்கு, ஊழியரின்‌ 
வாழ்க்கை கிறிஸ்துவின்‌ சான்றாக இருக்கவேண்டும்‌. 


73 


அதிகாரம்‌ 11 
ஒரு ஊழியரின்‌ உயரிய நிலை 


ஒரு தமஸ்கு சாலை அனுபவம்‌ 

அனுபவம்‌ என்கிற வார்த்தையில்லாமல்‌ அப்போஸ்தலனாகிய 
பவுலின்‌ வாழ்க்கையைப்‌ புரிந்துகொள்வது இயலாததாகும்‌. பவுல்‌ 
பூமியில்‌ வாழ்ந்தபோது அவருக்கு எண்ணிறந்த அசாதாரண அனுபவங்கள்‌ 
இருந்தன. அவர்‌ கிறிஸ்தவத்துக்கு மாறுவதற்கு முன்‌ பயமற்ற 
வைராக்கியத்துடன்‌ சபையைத்‌ துன்பப்படுத்தினார்‌. தர்சுவின்‌ சவுல்‌ 
என்கிற முறையில்‌, குறுகிய நோக்கத்தோடு ஒரே ஒரு காரியத்தில்‌ 
அதிகமான ஈடுபாடு கொண்டிருந்தார்‌. இயேசுகிறிஸ்துவுடைய 
சபையின்‌ முதல்‌ சந்ததியாரை அழிப்பதற்காக அவரை ஒப்புக்‌ 
கொடுத்திருந்தார்‌. ஆனால்‌ பிறகு கிறிஸ்து அவரோடு நேரடியாகப்‌ பேசி 
அவர்‌ கண்களை பெரிய ஒளியினால்‌ குருடாக்கிய போது, தமஸ்கு 
செல்லும்‌ சாலையில்‌ கிறிஸ்துவுடன்‌ ஒரு அனுபவத்தைப்‌ பெற்றார்‌ 
(நடபடிகள்‌ 9). தமஸ்கு சாலை அனுபவம்‌ தர்சுவின்‌ சவுலுடைய 
வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றியது! 


ஒரு அரபிய பாலைவன அனுபவம்‌ 


பவுல்‌ ஊழியத்தைத்‌ துவங்குவதற்கு முன்பு அவர்‌ 
அரபியாவுக்குப்‌ போய்‌ அங்கு இன்னுமொரு அனுபவத்தைப்‌ 
பெற்றார்‌. அரபியாவில்‌ ஊழியத்துக்குத்‌ தேவையானவைகளை 
யெல்லாம்‌ கற்றறிந்தார்‌. அப்போஸ்தலர்களைப்‌ போன்ற மனிதர்களிடம்‌ 
செல்வதைத்‌ தெரிவு செய்யாமல்‌, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிடமே 
சென்றார்‌ (கலாத்தியர்‌ 1,2). பாலைவனத்தில்‌ எவ்வளவு காலம்‌ 
கிறிஸ்துவோடு பவுல்‌ இருந்தார்‌ என்பதைக்‌ குறித்து வேதபண்டிதர்‌ 
மத்தியில்‌ ஒத்தகருத்து இல்லை. சிலர்‌ மூன்று ஆண்டுகள்‌ 
என்கிறார்கள்‌- சிலர்‌ இன்னும்‌ அதிகமாக இருக்கும்‌ என்கிறார்கள்‌. 
அப்போஸ்தலர்கள்‌ இயேசுவை மூன்று ஆண்டுகள்‌ போதகராகக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. பவுல்‌, அரபியாவின்‌ பாலைவன வனாந்தரத்தில்‌ 
சில வருடங்கள்‌ தானும்‌ இயேசுவிடம்‌ கற்றுக்கொண்டதாகக்‌ 
கூறுகிறார்‌. இந்த அரபியப்‌ பாலைவன அனுபவம்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 
பாதியை அவன்‌ எழுதவும்‌, அந்நாட்களிலிருந்த உலகமுழுவதும்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பரப்பவும்‌ அவரை ஆயத்தப்படுத்தியது. 


74 


ஒரு பரலோக அனுபவம்‌ 


பவுல்‌ 2 கொரிந்தியர்‌ 12ம்‌ அதிகாரத்தில்‌ மூன்றாவது 
அனுபவம்‌ ஒன்றைப்‌ பதிவு செய்தார்‌. மூன்றாம்‌ வானம்‌ வரைக்கும்‌ 
சென்றதாக அதில்‌ கூறுகிறார்‌. அந்த அனுபவத்தைப்‌ பற்றிய 
விபரங்களை அவர்‌ அதிகமாக எழுதவில்லை. ஆனால்‌, “...மனுஷர்‌ 
பேசப்படாததும்‌, வாக்குக்கெட்டாததுமாகிய வார்த்தை...” களைக்‌ 
கேட்டதாக மட்டும்‌ கூறினார்‌ (3). சுவிசேஷத்தின்‌ ஊழியன்‌ என்கிற 
முறையில்‌ அவருடைய சான்றுகளை மெய்ப்பித்துக்காட்டுவதற்காக 
கொரிந்தியருடன்‌ இந்தப்‌ பரலோக அனுபவத்தைக்‌ பவுல்‌ பகிர்ந்து 
கொண்டார்‌. இந்த அனுபவம்‌, பூமியில்‌ வாழ்ந்துகொண்டிருக்கும்‌ 
போதே பரலோக வாழ்வு என்கிற கோணத்திலும்‌ வாழ முடியும்‌ 
என்று பவுலை நம்பவைத்தது, ஊழியன்‌ பூமியில்‌ வாழ்ந்து நடமாடிக்‌ 
கொண்டே பரலோக வாழ்க்கையின்‌ கோணத்திலும்‌ இருப்பதைத்‌ 
தான்‌ “ஊழியரின்‌ உயரிய நிலை” என்று நான்‌ குறிப்பிட்டேன்‌. 


பரலோகத்தைப்பற்றிய சரியான கண்ணோக்கம்‌ 


பவுலுடைய மூன்றாம்‌ வானத்து அனுபவம்‌ அவருடைய 
வாழ்க்கையில்‌ ஒரு நிரந்தரமான அடையாளத்தை ஏற்படுத்தியது. 
அப்பொழுதிலிருந்து பரலோகத்தில்‌ ஒரு கால்‌, பூலோகத்தில்‌ 
ஒரு கால்‌ வைத்திருப்பது போலிருந்தார்‌. பரலோகத்தில்‌ 
கிறிஸ்துவுடன்‌ இருக்கும்‌ மகிமையைக்‌ காட்டிலும்‌ பூமியில்‌ 
அவருடைய வாழ்க்கை மிகவும்‌ குறைந்த மதிப்புள்ளதென்று 
கூறி பூமியிலிருந்து பிரிந்துபோய்‌ கிறிஸ்துவுடனே கூட 
இருக்கும்‌ ஆசையைப்பற்றி அடிக்கடி பேசினார்‌ (பிலிப்பியர்‌ 1:21-24). 


இந்த அனுபவம்‌, வாழ்க்கையைப்‌ பற்றி பிறருடன்‌ பகிர்ந்து 
கொள்ளும்போது அவருடைய மனதில்‌ ஒரு பாதிப்பை உண்டாக்கியது. 
எபேசியருக்கு, எழுதும்போது அவர்கள்‌ மனதின்‌ முன்‌ பரலோகத்தை 
நினைத்துக்கொள்ளும்படி விருப்பப்பட்டார்‌. “நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌; அவர்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்‌ 
வாதத்தினாலும்‌ நம்மை ஆசீர்வாதித்திருக்கிறார்‌” (எபேசியர்‌ 1:3). 
இம்மைக்காக நாம்‌ கிறிஸ்துவின்‌ மேல்‌ நம்பிக்கையுள்ளவர்களா 
யிருந்தால்‌ எல்லா மனுஷரைப்பார்க்கிலும்‌ பரிதபிக்கப்படத்தக்கவர்‌ 
களாயிருப்போம்‌ என்று கொரிந்தியருக்குத்‌ தெளிவாகவே எழுதினார்‌ 
(1 கொரிந்தியர்‌ 15:19). 


ஒரு தாழ்மையுள்ள கண்ணோக்கம்‌ 


இந்த நிருபத்தின்‌ பன்னிரெண்டாம்‌ அதிகாரத்தில்‌ பவுல்‌, 


75 


அவருடைய வாழ்க்கையின்‌ இன்னொரு சம்பவத்தைக்‌ குறித்துப்‌ 
பகிர்ந்துகொள்கிறார்‌. “என்‌ மாம்சத்திலே ஒரு முள்‌” கொடுக்கப்பட்ட 
தென்றும்‌ அது “என்னை நான்‌ உயர்த்தாதபடிக்கு என்னைக்‌ குட்டும்‌ 
சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது” என்றும்‌ கொரிந்தியருக்குக்‌ 
கூறினார்‌ (7). இந்த முள்‌ என்னவென்பதில்‌ கல்வியாளர்‌ மத்தியில்‌ 
ஒத்தகருத்து இல்லை. அவருடைய கண்கள்‌ அருவருப்பாயிருந்ததால்‌ 
கலாத்தியருக்கு அதைப்‌ பார்க்கும்போது குமட்டல்‌ ஏற்பட்டதென்றும்‌, 
அவர்களுடைய கண்களைப்‌ பிடுங்கி அவருக்குக்‌ கொடுக்கக்கூடுமானால்‌ 
அப்படியும்‌ செய்திருப்பார்கள்‌ என்றும்‌ கலாத்தியருக்கு பவுல்‌ எழுதியது 
நமக்குத்‌ தெரியும்‌ (கலாத்தியர்‌ 4:15). பவுல்‌ கொரிந்தியருக்கு எழுதிய 
நிருபங்களில்‌, அவருக்கிருந்த நீண்டகால சோர்வைப்‌ பற்றி எழுதுகிறார்‌. 
அவர்‌ சரீரத்தின்‌ தோற்றம்‌ பலவீனமாக இருப்பதாக அவர்கள்‌ கருதுவதையும்‌, 
மிகுந்த பலவீனத்தில்‌ அவர்‌ அவர்களோடே இருந்ததையும்‌ நினைப்பூட்டினார்‌ 
(2 கொரிந்தியர்‌ 10:10, 1 கொரிந்தியர்‌ 2:3). புதிய ஏற்பாட்டில்‌ பாதியை 
அவர்‌ எழுதியதாலும்‌, அவருடைய நாட்களிலிருந்து உலகமுழுவதிலும்‌ 
சபைகளை நிறுவியதாலும்‌, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன்‌ பல 
அசாதாராண அனுபவங்களைப்‌ பெற்றதாலும்‌ அவர்‌ பெருமைபடக்‌ கூடுமென 
தேவன்‌ நினைத்தார்‌ என்று எழுதுகிறார்‌. பவுல்‌ தான்‌ தாழ்மையிருக்கும்படியே 
தேவன்‌, அவர்‌ “மாம்சத்தில்‌ முள்ளை'” அனுமதித்தாகக்‌ கூறுகிறார்‌. 


தேவன்‌ உங்களுக்கு மாம்சத்தில்‌ முள்ளைக்‌ கொடுத்திருக்கிறாரா? 
உங்களைத்‌ தேவன்‌ பயன்படுத்த முடியாது என்று நீங்கள்‌ கருதும்படியான 
உங்களுக்கு சில குறைபாடுகள்‌ உள்ளதா? பவுலுடைய அனுபவம்‌ உங்களை 
உற்சாகப்படுத்தட்டும்‌. தேவன்‌ நம்முடைய பலவீனத்தை ஒரு காட்சிப்‌ 
பெட்டியாக பயன்படுத்தி அதில்‌ அவருடைய பெலத்தைக்‌ காட்டவும்‌ 
விரும்புகிறார்‌. அவர்‌ நம்முடைய இயலாமையை ஒரு காட்சிப்‌ பெட்டியாகப்‌ 
பயன்படுத்தவும்‌ அதில்‌ அவருடைய பெலத்தைக்‌ காட்டவும்‌ விரும்புகிறார்‌. 
நம்முடைய போதாமை என்னும்‌ காட்சிப்பெட்டியில்‌, அவருடைய போதுமானது 
என்பதைக்‌ காட்டிட தேவன்‌ விரும்புகிறார்‌. நாம்‌ யார்‌ அல்லது நாம்‌ 
என்னவென்பது முக்கியமல்ல, அவர்‌ யார்‌ அல்லது அவர்‌ என்னவென்பதை 
உங்களுக்கும்‌ பிறருக்கும்‌ காட்டுவதற்காக உங்களுடைய கட்டுப்பாடுகளைப்‌ 
பயன்படுத்துவார்‌. தேவனுக்கு ஊழியம்‌ செய்வது என்பது, நாம்‌ என்ன 
செய்ய முடியும்‌ என்பதல்ல; ஆனால்‌ அவர்‌ என்ன செய்யமுடியும்‌ என்பதே. 
நீங்கள்‌ பலவீனமாயிருந்தாலும்‌ அவர்‌ பலமுள்ளவராயிருப்பதால்‌ 
அவருக்கு நன்றிகூறுங்கள்‌. முன்பு நீங்கள்‌ அனுபவித்திராத அந்த 
வல்லமையை உங்கள்‌ வாழ்க்கையில்‌ அவர்‌ காட்டும்படி அவரை 
அனுமதியுங்கள்‌. 


76 


அதிகாரம்‌ 12 
கொடுக்கின்ற கிருபை 


கொரிந்தியருக்குப்‌ பவுல்‌ எழுதின இந்த நிருபத்தின்‌ மீதான 
நம்முடைய ஆய்வை முடிக்கின்ற வேளையில்‌, பவுலுடைய இன்னொரு 
போதனையை நாம்‌ கூர்ந்து பார்க்கவேண்டும்‌. பவுல்‌ கிறிஸ்துவத்துக்கு 
மாறுவதற்கு முன்பாக, பாரம்பரிய யூதவிசுவாசத்தைப்‌ பாதுகாப்பதற்கு 
தன்னை அர்ப்பணித்துக்கொண்ட வைராக்கியமுள்ள பரிசேயனாக 
இருந்தார்‌. கிறிஸ்துவை அவர்‌ மறுத்ததாலும்‌, கிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றுபவர்களை பூதமதத்துக்கு அச்சுறுத்தலாக அவர்‌ பார்த்ததாலும்‌, 
யூதர்களாகிய இயேசு கிறிஸ்துவின்‌ சீஷர்களை கொடுமையாகத்‌ 
துன்புறுத்தினார்‌. கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்த பிறகு, முன்பு அவர்‌ 
சிறையிலடைத்து, கொன்றுபோட்ட ஸ்தேவான்‌ போன்ற அநேக 
விசுவாசிகளின்‌ நினைவுகள்‌ அவரை மிகவும்‌ குற்றப்படுத்தியிருக்கும்‌. 
எருசலேமிலும்‌ யூதேயாவிலும்‌ உள்ள இயேசுவின்‌ யூத சீஷர்கள்‌, சபை 
துன்புறுத்தப்படுவதிலும்‌ பெரிய பஞ்சத்திலும்‌ அவதிப்பட்டுக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அவருடைய முதல்‌ நிருபத்தின்‌ கடைசி அதிகாரத்தில்‌ 
நாம்‌ அறிந்துகொண்டபடி, இந்த யூதவிசுவாசிகளுக்காக பவுல்‌ 
மனதுருகினார்‌; அவர்களுக்காக புறஇன மக்களின்‌ சபைகளிலிருந்து 
அன்பின்‌ காணிக்கை ஒன்றை சேகரித்தார்‌. இயேசுகிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றிய யூதர்களைத்‌ துன்புறுத்திய இவர்‌ இப்போது அவர்களுடைய 
துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிக்க மனதுருக்கத்துடன்‌ காணிக்கை 
சேகரிக்கும்‌ உண்மை, வாழ்க்கையை மாற்றுகின்ற அதிசயமாகிய 
தேவனுடைய கிருபைக்கு ஒரு சான்றாகும்‌. 


பவுல்‌ 2 கொரிந்தியர்‌ 8-9 அதிகாரங்களில்‌ இந்த அன்பின்‌ 
காணிக்கையைப்‌ பற்றி கொரிந்தியருக்கு எழுதினார்‌. துன்புறுத்தப்‌ 
படுகின்ற அவர்களுடைய சகோதரர்களுக்காக நிரம்பி வழிகின்ற 
அவர்களுடைய இருதயங்களிலிருந்து காணிக்கை தரும்படி 
அவர்களைக்‌ கேட்டார்‌. இந்த நிருபத்தை எழுதும்போது அவரிருந்த பிலிப்பி 
பட்டணத்து மக்களுடன்‌ கொடுக்கின்ற பழக்கத்தைப்‌ பற்றிப்‌ 
பகிர்ந்துகொண்டார்‌. தயாளத்துக்கும்‌ உண்மையான உக்கிராணத்து 
வத்துக்கும்‌ பிலிப்பியர்கள்‌ அருமையான எடுத்துக்காட்டாக இருந்தார்கள்‌. 
பவுலுடைய மிஷனரிப்பயணங்களுக்கு பிலிப்பிய விசுவாசிகள்‌ 
ஆதரவளித்தனர்‌. எருசலேமில்‌ துன்புற்ற பரிசுத்தவான்களுக்கும்‌ 
பிலிப்பியர்கள்‌ பணஉதவி செய்திருந்தனர்‌ என்பதைப்‌ பவுல்‌ இந்த 


77 


நிருபத்தில்‌ பதிவு செய்திருக்கிறார்‌: “அன்றியும்‌ சகோதரரே, 
மக்கெதோனியா நாட்டுச்‌ சபைகளுக்குத்‌ தேவன்‌ அளித்த கிருபையை 
உங்களுக்கு அறிவிக்கிறோம்‌. அவர்கள்‌ மிகுந்த உபத்திரவத்தினாலே 
சோதிக்கப்படுகையில்‌, கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும்‌, 
தங்கள்‌ பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய்க்‌ 
கொடுத்தார்கள்‌. மேலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ திராணிக்குத்‌ தக்கதாகவும்‌, 
தங்கள்‌ திராணிக்கு மிஞ்சியும்‌ கொடுக்க, தாங்களே மனதுள்ளவர்களா 
யிருந்தார்களென்பதற்கு, நான்‌ சாட்சியாயிருக்கிறேன்‌. தங்கள்‌ 
உபகாரத்தையும்‌ பரிசுத்தவான்‌௧ளுக்குச்‌ செய்யப்படும்‌ தர்ம ஊழியத்தின்‌ 
பங்கையும்‌ நாங்கள்‌ ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள்‌ எங்களை மிகவும்‌ 
வேண்டிக்கொண்டார்கள்‌. மேலும்‌ நாங்கள்‌ நினைத்தபடிமாத்திரம்‌ 
கொடாமல்‌, தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே 
கர்த்தருக்கும்‌, பின்பு எங்களுக்கும்‌ ஒப்புக்கொடுத்தார்கள்‌. ஆதலால்‌, 
தீத்து இந்தத்‌ தர்மகாரியத்தை உங்களிடத்தில்‌ தொடங்கினபடியே, 
அதை முடிக்கவும்‌ வேண்டுமென்று அவனைக்‌ கேட்டுக்கொண்டோம்‌. 
அல்லாமலும்‌, விசுவாசத்திலும்‌, போதிப்பிலும்‌, அறிவிலும்‌, எல்லாவித 
ஜாக்கிரதையிலும்‌, எங்கள்மேலுள்ள உங்கள்‌ அன்பிலும்‌, மற்றெல்லாக்‌ 
காரியங்களிலும்‌, நீங்கள்‌ பெருகியிருக்கிறதுபோல, இந்தத்‌ தர்ம 
காரியத்திலும்‌ பெருக வேண்டும்‌” (8:1-7). 


பவுல்‌, பிலிப்பியருடைய உக்கிராணத்துவத்தை கொரிந்தியருக்கு 
ஒரு எடுத்துக்காட்டாகக்‌ காட்டுகிறார்‌. பிலிப்பியர்கள்‌ பவுலுக்குப்‌ 
பிடித்தமான சபையார்‌. கொரிந்து சபை மிகவும்‌ கடினமான சபை. 
பிலிப்பியருடைய உண்மையான உ ககிராணத்துவத்தைப்பற்றிப்‌ பவுல்‌ 
கொரிந்தியருக்கும்‌ கூறுவதால்‌, உண்மையான உக்கிராணத்துவம்‌ என்பது 
பற்றிய ஒருமாபெரும்‌ படைப்பு நமக்குக்‌ கிடைத்திருக்கிறது. பிலிப்பியர்‌ 
சபையின்‌ உக்கிராணத்துவ மாதிரிகளுக்கு ஒரு சிறிய விளக்கவுரையை 
இங்கு காணலாம்‌, தெய்வீக அருளால்‌ ஏவப்பட்டெழுதிய உண்மையான 
உக்கிராணத்துவத்துக்கு ஒரு மாதிரியாக, தெய்வீக அருளால்‌ ஏவப்பட்‌ 
டெழுதிய இரண்டாவது நிருபத்தில்‌ அது ஒரு பகுதியாக இருக்கிறது. 
உண்மையான உக்கிராணத்துவத்தின்‌ பண்பு 

பிலிப்பியர்கள்‌, “...முன்பு தங்களைத்‌ தாமே கர்த்தருக்கும்‌ பின்பு 
எங்களுக்கும்‌ ஒப்புக்கொடுத்தார்கள்‌”” என்று பவுல்‌ கூறினார்‌ (5). இந்த 
முன்‌ நிபந்தனைகள்‌ பூர்த்தியாகவில்லையென்றால்‌ பவுல்‌ அந்தக்‌ 
காணிக்கைகளை எவரிடமிருந்தும்‌ ஏற்பதில்லை. அவர்கள்‌ தங்களில்‌ 
ஒரு பகுதியை மனிதருக்குத்‌ தருவதற்கு முன்பே தேவனுக்குத்‌ 
தங்களைத்‌ தந்திருக்க வேண்டும்‌. தேவன்‌ பிலிப்பியர்கள்‌ தம்முடைய 
சித்தத்தின்படியே செய்வதாக உறுதிப்படுத்திய பின்னரே, பிலிப்பியர்‌ 
தங்களை பவுலுக்குக்‌ கொடுத்தார்கள்‌. 


78 


மேலும்‌, இயேசுவின்‌ துன்பப்படுகிற சீஷர்களுக்குச்‌ செய்யப்படும்‌ 
இந்த ஊழியத்தில்‌ தாங்களும்‌ பங்குபெறவேண்டுமென்று முன்வந்து 
பிலிப்பியர்கள்‌ தாமாகவே கொடுத்தார்கள்‌. நம்முடைய கொடுப்பதற்கான 
பண்புகளில்‌ இது இன்னொரு முக்கியமான குறிப்பாகும்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய சொந்த விருப்பத்தின்பேரில்‌ தரவேண்டுமென்று பவுல்‌ 
விரும்பியதால்‌, இந்தக்‌ காணிக்கை கொடுக்கச்‌ சொல்லி பவுல்‌ 
கட்டாயப்படுத்தவில்லை. அவர்‌ அடுத்த அதிகாரத்தில்‌ எழுதுகிறபடி, 
“அவனவன்‌ விசனமாயுமல்ல, கட்டாயமாயுமல்ல, தன்‌ மனதில்‌ நியமித்த 
படியே கொடுக்கக்கடவன்‌; உற்சாகமாய்க்கொடுக்கிறவனிடத்தில்‌ 
தேவன்‌ பிரியமாயிருக்கிறார்‌” (9:7). 


உண்மையான உக்கிராணத்ததுவத்தில்‌ இருக்கிற திறமை 


பவுல்‌, பிலிப்பியர்கள்‌ “அவர்கள்‌ திராணிக்குத்‌ தக்கதாகவும்‌, 
அவர்கள்‌ திராணிக்கு மிஞ்சியும்‌” தாராளமாகக்‌ கொடுத்தார்களெனக்‌ 
கூறினார்‌ (8:3). அவர்கள்‌ வசதிபடைத்தவர்களல்ல என்று நமக்குத்‌ தெரியும்‌. 
ஏனெனில்‌ அவர்கள்‌ கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தார்கள்‌ எனவும்‌ 
பவுல்‌ கூறியுள்ளார்‌ (2). யாராவது தாராளமாகச்‌ கொடுத்தால்‌ அவர்கள்‌ 
வசதிபடைத்தவர்கள்‌ என்று நாம்‌ யூகித்துக்‌ கொள்வதுண்டு. 
வசதிபடைத்தவர்கள்‌ தங்கள்‌ மிகுதியிலிருந்து கொடுப்பது மிகவும்‌ 
சுலபமாக இருக்குமென்று தெரிகிறது. ஆனால்‌ பிலிப்பியர்கள்‌ விஷயத்தில்‌ 
அப்படியல்ல. கொடிய தரித்திரம்‌, மிகுந்த உபத்திரவம்‌ ஆகியவைகளின்‌ 
மத்தியில்‌ அவர்கள்‌ கொடுத்தார்கள்‌. அவர்களுடைய கொடுக்கக்‌ கூடிய 
சக்திக்கு மிஞ்சியும்‌ கொடுத்தார்கள்‌. 

ஒரு விசுவாசியால்‌ அவன்‌ கொடுக்கக்‌ கூடிய சக்திக்கும்‌ மேலாக 
எப்படிக்‌ கொடுக்கமுடியும்‌? அவர்கள்‌ காணிக்கையுடன்‌ தேவ கிருபையையும்‌ 
சேர்த்துக்கொள்ள அனுமதித்தால்‌ அது முடியும்‌. கர்த்தருடைய ஊழியத்துக்கு 
எவ்வளவு கொடுக்கமுடியும்‌ என்று நாம்‌ தீர்மானித்துவிட்டு அதனுடன்‌ 
தேவனுடைய கிருபையைச்‌ சேர்க்கும்படி அவரைக்‌ கேட்டுக்கொண்டால்‌, 
தம்முடைய விசவாசத்தின்‌ மூலம்‌ தேவன்‌ கிரியை செய்வதை நாம்‌ கவனிக்க 
முடியும்‌. விசுவாசத்தினால்‌ நாம்‌ எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை 
அவருடைய கிருபையால்‌ பல மடங்காகப்‌ பெருக்குவார்‌. 


பிலிப்பியர்கள்‌ தங்கள்‌ வறுமையில்‌ சிறிய காணிக்கையைத்‌ 
தேவனுக்குக்‌ கொடுத்து விட்டு, அது தேவகிருபையால்‌ அதிகமாகி 
அவர்களுடைய கொடுக்கிற சொந்த சக்திக்கு அதிகமானதைக்‌ 
கண்டார்கள்‌. “மக்கெதோனியா நாட்டுச்‌ சபைகளுக்குத்‌ தேவன்‌ அளித்த 
கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம்‌” என்று பவுல்‌ கூறியபோது 
இதைத்தான்‌ குறிப்பிட்டார்‌ (1). இங்கு கிருபை என்பதற்கான 
கிரேக்கவார்த்தை கேரிஸ்‌ (லார்‌) அல்லது கேரிஸ்மா (Chari) 
என்பதாகும்‌. அதற்கு ஒரு நபருடைய வாழ்க்கையின்‌ மேல்‌ தேவனுடைய 


79 


வல்லமையும்‌ ஆசீர்வாதமும்‌ என்று பொருளாகும்‌. நம்முடைய மனித 
சக்திகளுக்கும்‌ மேலாக நாம்‌ கொடுப்பதை வாய்க்கப்பண்ணுவது 
தேவனுடைய கிருபை. கொடுக்கின்ற கிருபை என்பதற்கு இதுதான்‌ அர்த்தம்‌. 


உண்மையான உக்கிராணத்துவத்தின்‌ சமத்துவம்‌ 


பவுல்‌, எருசலேமிலும்‌ யூதேயாவிலும்‌ துன்பப்படுகிற 
விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற அன்பின்‌ காணிக்கையில்‌ 
கொரிந்தியரைப்‌ பங்குகொள்ளும்படி அழைத்த போது: “மற்றவர்‌ 
களுக்குச்‌ சகாயமும்‌ உங்களுக்கு வருத்தமும்‌ உண்டாகும்படியல்ல, 
சமநிலையிருக்கும்படியாகவே சொல்லுகிறேன்‌. எப்படியெனில்‌, மிகுதியாய்ச்‌ 
சேர்த்தவனுக்கு அதிகமானதுமில்லை, கொஞ்சமாய்ச்‌ சேர்த்த 
வனுக்குக்‌ குறைவானதுமில்லை என்று எழுதியிருக்கிறபிரகாரம்‌, 
சமநிலைப்‌ பிரமாணத்தின்படியே, அவர்களுடைய செல்வம்‌ உங்கள்‌ 
வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்தில்‌ உங்களுடைய செல்வம்‌ 
அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக” என்று எழுதினார்‌ (8:13-15). 


கொடுப்பது என்பது ஒரு விசுவாசியிடம்‌ என்ன இருக்கிறதோ 
அதைப்‌ பொருத்திருக்க வேண்டும்‌. விசுவாசியிடம்‌ எது இல்லையோ 
அதைப்‌ பொறுத்ததல்ல. ஒரு காணிக்கை என்ன தியாகத்தோடு 
கொடுக்கப்‌ படுகிறதோ, அந்தத்‌ தியாகத்தின்‌ நேரடியாக விகிதத்தில்‌ 
தேவன்‌ அதைப்‌ பயன்படுத்தமுடியும்‌, நம்மிடம்‌ கொடுப்பதற்கு அதிகமாக 
இல்லையென்றாலும்‌, என்ன இருக்கிறதோ அதைக்‌ கொடுப்பது 
கடினமென்றாலும்‌ அதை நாம்‌ விசுவாசத்தோடு கொடுக்கும்போது, தேவன்‌ 
அதை மர்மமான வழிகளில்‌ பலமடங்காக்கி, ஒரு பணக்காரன்‌ குறைந்த 
தியாகத்துடன்‌ கொடுக்கின்ற காணிக்கையைவிட அதிகமாக்கிவிட முடியும்‌. 
காணிக்கையின்‌ கனி கொடுக்கப்படும்‌ தொகையைச்‌ சார்ந்ததல்ல; அதைக்‌ 
கொடுப்பதற்கு செய்த தியாகத்தையும்‌ விசுவாசத்தையும்‌ சார்ந்தது. 


இந்தக்‌ குறிப்தைத்தான்‌ இயேசு, கொஞ்சமாகக்‌ காணிக்கை 
போட்ட ஏழை விதவையை அவள்‌ மற்றெல்லாரைப்‌ பார்க்கிலும்‌ அதிகமாகப்‌ 
போட்டாள்‌, ஏனெனில்‌ அவள்‌ தன்‌ ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த 
தெல்லாம்‌ போட்டு விட்டாள்‌ என்று கூறினார்‌ (லூக்கா 21:1-4). 


நீங்கள்‌ எப்படி? நீங்கள்‌ வைத்திருப்தெல்லாம்‌ தேவனுடையது 
என்பதையும்‌ அவைகளுக்கு நல்ல உக்கிராணக்காரனாய்‌ நீங்கள்‌ 
இருக்கும்படி தேவன்‌ உங்களைக்‌ கேட்கிறார்‌ என்பதையும்‌ ஒப்புக்‌ 
கொள்கிறீர்களா? தேவனுடைய ஊழியத்துக்கு நீங்கள்‌ மகிழ்ச்சியுடன்‌ 
கொடுக்கிறீர்களா? தியாகத்துடன்‌ கொடுக்கிறீர்களா? உங்களிடம்‌ 
என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு உண்மையாயிருங்கள்‌ ; 
தேவனுடைய இராஜ்ஜியத்துக்கு தேவன்‌ அதைப்‌ பயன்படுத்துவார்‌ - 
அது அவருடைய வாக்குத்தத்தமாகும்‌. 


60 


வேத பாடசாலை 


1, 11 கொரிந்தியர்‌ 


ஆவிக்குரிய 


வரங்கள்‌ 


13 


Iand II Corinthians 
Booklet - 13 
Tamil 


India Bible Literature, 


67, Beracah Road, Kilpauk, 
Chennai - 600 010. 





(For Private Circulation Only) ICM / Tam-13 / 2004 


